ழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 
சென்னை-600 008 
2011 - திருவள்ளுவர்‌ ஆண்டு 2042 


தமி 





CAH மாவட்டத்‌ தெரல்லயொல்‌ கையேடு 


பதிப்பாசிரியர்‌ 


முனைவர்‌ த்‌. முந்‌. மந்தர்‌, ஆம, 


முதன்மைச்‌ செயலாளர்‌ (D) ஆணையர்‌ 


ஆசிரியர்‌ 
மா. கலைவாணன்‌ 


வெளியீடு 
தமிழ்நாடூ அரசு தொல்லியல்‌ துறை 
சென்னை -GOO 008 
2011 - திருவள்ளுவர்‌ ஆண்டு 2042 








BIBLIOGRAPHICAL DATA இ 





Title : Vellur Archaeological Guide 

Editor : Principal Secretary and Commissionor 
Copyright : Tamilnadu State Dept. of Archaeology 
Subject : History & Archaeological Guide 
Language : Tamil 

Edition : First 


Publication No. : 232 


Year : 2011 

Type Point : 12 

No. of Pages : 72 

No. of Copies : 1000 

Paper Used : 80 Gsm Maplitho 

Printer : Tamcos printers 
46, Peters Road, 
Royapettah, 
Chennai-14 

Publisher : State Dept. of Archaeology, 


Tamil Valarchi Valaagam, 
Halls Road, Egmore, 
Chennai - 600 008. 


Price : Rs. 30.00 


= mwah, 
> O 
* 


ood N GQ hb HW ND > 


உள்ளே 


பதிப்புரை 

முன்னுரை 

வேலூர்‌ மாவட்டம்‌ அமைவிடம்‌ 

வேலூர்‌ மாவட்டத்தின்‌ தொல்பழங்காலம்‌ 
வேலூர்‌ மாவட்டத்தில்‌ புதிய கற்காலம்‌ 
வேலூர்‌ மாவட்டத்தில்‌ பெருங்கற்காலம்‌ 
வேலூர்‌ மாவட்டத்தில்‌ நடைபெற்ற அகழாய்வுகள்‌ 
ஆராக்காட்டுச்‌ சின்னங்கள்‌ 

அவரக்கரை தானிய உறை 

வேலூர்‌ மாவட்டப்‌ பாறை ஓவியங்கள்‌ 
வேலூர்‌ மாவட்ட அருங்காட்சியகங்கள்‌ 
வேலூர்‌ மாவட்டத்தின்‌ சுருக்கமான வரலாறு 


துணை நால்கள்‌ 


அட்டைப்பட விளக்கம்‌ 


முன்பக்கம்‌ : பச்சைக்கல்‌ மசூதி - கி.பி. 18-ஆம்‌ நூற்றாண்டு 


பின்பக்கம்‌ : 1. மகேந்திரஹடி - பல்லவ அரசன்‌ 
மகேந்திரன்‌ காலம்‌ 
2. இரு வீரர்கள்‌ சண்டைக்‌ காட்சி - நடுகல்‌ 








முனைவர்‌ தி. முந்‌. முற்தர்‌, இஆப, பயணி தொல்லியல்‌ துறை, 

முதன்மைச்‌ செயலாளர்‌ ட ஆணையர்‌ தமிழ்‌ வளர்ச்சி வளாகம்‌, 
ஆலசு சாலை, 
சென்னை - GOO 008 


பதிப்புரை 


தமிழகத்தில்‌ உள்ள மாவட்டங்களின்‌ வரலாற்றினையும்‌, 
வாழ்வியல்‌ முறைகளையும்‌, சிறப்புகளையும்‌ அனைவரும்‌ அறிந்து 
கொள்ளும்‌ வகையில்‌ மாவட்டத்‌ தொல்லியல்‌ கையேடூகள்‌ தமிழ்நாடு 
அரசு தொல்லியல்‌ துறையால்‌ ஒவ்வொரு மாவட்டத்திற்கும்‌ தனித்‌ தனியே 
வெைளியிடப்படுகீன்றது. அவ்வகையில்‌ வேலூர்‌ மாவட்டத்தின்‌ 
வரலாற்றையும்‌, தொல்லியல்‌ முக்கியத்துவங்களையும்‌ தொகுத்து 
வெளியிடப்படுகின்றது. 


வேலூர்‌ மாவட்டத்தின்‌ வரலாற்றினை சுமார்‌ ஒரு லட்சம்‌ 
ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழைய கற்காலம்‌ முதல்‌ கி.பி. 18-ஆம்‌ 
நூற்றாண்டு வரை அடக்கியதாக இந்நூல்‌ அமைந்துள்ளது. 


தமிழ்நாடு அரசால்‌ கோவையில்‌ சிறப்புற நடத்தப்பட்ட உலகத்‌ 
தமிழ்ச்‌ செம்மொழி மாநாட்டு நீதி உதவியுடன்‌ இந்நூலை வெளியிட 
அனுமதியளித்த தமிழநாடு அரசுக்கு எனது நெஞ்சம்‌ நிறைந்த 
நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. 


வேலூர்‌ மாவட்டத்தின்‌ வரலாறு, அகழாய்வு செய்த இடங்கள்‌, 
கல்வெட்டுகள்‌, மட்டும்‌ வரலாற்றுச்‌ சின்னங்களைத்‌ தொகுத்து தமது கள 
ஆய்வின்‌ பயன்களையும்‌ சேர்த்து இந்நூலை எழுதீயுள்ள காப்பாட்சியர்‌ 
திரு. மா. கலைவாணன்‌ அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளும்‌ 
வாழ்த்துகளும்‌ உரித்தாகுக. 


இந்நூலின்‌ பதிப்புப்‌ பணியினை மேற்கொண்ட இத்துறையின்‌ பதீவு 
அலுவலர்‌ முனைவர்‌ சீ. வசந்தி அவர்களுக்கும்‌, இந்நூலினை நன்‌ 
முறையில்‌ டிடிபி செய்து அட்டைப்படம்‌ வடிவமைத்த தீருமதீ தே. சத்தியவதீ 
மற்றும்‌ அச்சுப்பிழைத்திருத்திய தீரு. மா. ஆ. சங்கர்‌ அவர்களுக்கும்‌ 
எனது பாராட்டுகள்‌. 


இந்நூல்‌ வேலூர்‌ மாவட்ட மக்களுக்கும்‌, அப்பகுதி 
மாணவர்களுக்கும்‌ மற்றும்‌ ஆய்வாளர்களுக்கும்‌ பெரிதும்‌ 
பயனுள்ளதாக அமையும்‌ என நம்புகின்றேன்‌. 


சென்னை-600 008 தீ. மற்‌. மந்தா 


23-02-2011 முதன்மைச்‌ செயலாளர்‌ (D) ஆணையர்‌ 


முன்னுரை 


தமிழகத்தின்‌ வட எல்லை மாவட்டங்களில்‌ ஒன்றாக வேலூர்‌ 
மாவட்டம்‌ திகழ்கின்றது. இம்மாவட்டம்‌ ஆந்திரம்‌ மற்றும்‌ கர்நாடக 
எல்லைகளை ஒட்டி உள்ளதால்‌ எல்லைப்பகுதிகளில்‌ தமிழுடன்‌ தெலுங்கு 
மற்றும்‌ கன்னடமும்‌ அங்குள்ள மக்களால்‌ பேசப்பட்டு வருகின்றது. 
வேலூர்‌ மாவட்டத்தில்‌ வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில்‌ சுமார்‌ ஒரு 
லட்சம்‌ ஆண்டூகளுக்கு முன்பே பழைய கற்கால மனிதர்கள்‌ 
வாழந்தமைக்காண தடயங்கள்‌ நமக்குக்‌ கிடைத்துள்ளன. சிறுசிறு 
குன்றுகள்‌, காடுகள்‌, சமவெளி என அனைத்துப்‌ பகுதிகளையும்‌ 
கொண்டதாக இம்மாவட்டம்‌ திகழ்கின்றது. விவசாயம்‌, நெசவு, தோல்‌ 
பதனிடுதல்‌ போன்றவை இம்மாவட்ட மக்களின்‌ முக்கியத்‌ தொழில்களாக 
உள்ளன. 


ஒவ்வொரு மாவட்டத்தின்‌ வரலாற்றினையும்‌, தொல்லியல்‌ 
சின்னங்களையும்‌, வரலாற்று முக்கீயத்துவம்‌ பெற்ற இடங்களையும்‌ 
படித்தவர்‌ முதல்‌ பாமர மக்களும்‌ அறிந்து கொள்ளும்‌ வகையில்‌ மாவட்டத்‌ 
தொல்லியல்‌ கையேடுகள்‌ தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறையால்‌ 
இத்துறையின்‌ முதன்மைச்‌ செயலாளர்‌ மற்றும்‌ ஆணையர்‌ திருமிகு 
முனைவர்‌ தி. ஸ்ரீ. ஸ்ரீதர்‌ இ.ஆ.ப. அவர்களின்‌ அறிவுறையின்‌ படியும்‌ 
வழிகாட்டூதலின்படியும்‌ வெளியிடப்படூகின்றது. 


அவ்வழியில்‌ வேலூர்‌ மாவட்டக்‌ கையேடு எழுதப்பட்டூள்ளது. 
இந்நூலில்‌ வேலூர்‌ மாவட்டத்தின்‌ நெடிய வரலாறு, இம்மாவட்டத்தில்‌ 
நடைபெற்ற அகழாய்வுகள்‌, வரலாற்று முக்கியத்துவம்‌ பெற்ற இடங்கள்‌, 
முக்கியமான கல்‌வெட்டுகள்‌ தொல்லியல்‌ சின்னங்கள்‌ ஆகியவற்றைத்‌ 
தொகுத்துத்‌ தந்துள்ளேன்‌. எனது பணிக்காலத்தின்‌ பெரும்‌ பகுதியை 
இம்மாவட்டத்தில்‌ பணி செய்ததாலும்‌ கள ஆய்வுகள்‌ மேற்‌ கொண்டதாலும்‌ 
இந்நூல்‌ பெரும்பாலும்‌ நான்‌ நேரடியாகப்‌ பார்த்துப்‌ பெற்ற தரவுகளின்‌ 
அடிப்படையில்‌ அமைந்துள்ளது. 


இம்மாவட்டக்‌ கையேடு சிறப்புற அமைய வழி காட்டியாக அமைந்த 
எம்துறை முதன்மைச்‌ செயலாளர்‌ மற்றும்‌ ஆணையர்‌ திருமிகு 


முனைவர்‌ தீ. ஸ்ரீ. ஸ்ரீதர்‌, இ.ஆ.ப. அவர்களுக்கு எனது நெஞ்சம்‌ நிறைந்த 
நன்றியைக்‌ காணிக்கையாக்குகின்றேன்‌. 


இந்நூல்‌ உருவாகத்‌ துணை செய்த இத்துறையின்‌ பதிவு அலுவலர்‌ 
தீருமதீ முனைவர்‌ சீ. வசந்தி அவர்களுக்கும்‌, ஆர்க்காடு அகழ்வைப்பகப்‌ 
பணியாளர்கள்‌ தீரு கோ. சக்தீபாரதீ, தீரு பொ. சண்முகம்‌, திரு ௧. 
குப்புசாமி ஆகியோருக்கு எனது மனம்‌ நிறைந்த நன்றியை 
உரித்தாக்குகின்றேன்‌. இந்நூலினை சிறப்பாக அச்சிட்டு எவளியிட 
உதவிய அச்சுப்பிரிவு சகோதர, சகோதரிகளுக்கும்‌ எனது நன்றியை 
தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. 


DE. கலைவாணன்‌. 
காப்பாட்சியர்‌, 


ஆர்க்காடு. 


வேலூர்‌ மாவட்டம்‌ அமைவிடம்‌ 


வேலூர்‌ மாவட்டம்‌ என்று இன்று அழைக்கப்படும்‌ பகுதி முதன்‌ 
முதலில்‌ 1801-ஆம்‌ ஆண்டில்‌ வடார்க்காடூ மாவட்டம்‌ என பெயரிட்டு 
ஏற்படுத்தப்பட்டது. அப்பாழுது வடார்க்காடு மாவட்டத்தின்‌ 
குலைநகரமாக சித்தூர்‌ விளங்கியது. ஸ்டராட்டன்‌ என்ற ஆங்கிலேயர்‌ 
இம்மாவட்டத்தின்‌ முதல்‌ ஆட்சியராவார்‌ இம்மாவட்டம்‌ 1911-இல்‌ 
அன்றைய சேலம்‌ மாவட்டத்திலிருந்த திருப்பத்தூர்‌ வட்டமும்‌ 
தென்னார்க்காடு மாவட்டத்தில்‌ இருந்து திருவண்ணாமலை வட்டமும்‌ 
இணைக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டது. அது முதற்கொண்டு 
வேலூரைத்‌ தலைமை இடமாகக்‌ கொண்ட வடார்க்காடூ மாவட்டம்‌ 
உதயமானது. மீண்டும்‌ இம்மாவட்டத்தில்‌ இருந்து கங்குந்தி ஜமீன்‌ 
பகுதிகள்‌ பிரிக்கப்பட்டு சித்தூர்‌ மாவட்டத்துடன்‌ இணைக்கப்பட்டது. 
வடார்க்காடு மாவட்டம்‌ 30-9-1989-இல்‌ வேலூரைத்‌ தலைநகரமாகக்‌ 
கொண்டு வடாற்காடு அம்பேத்கார்‌ மாவட்டம்‌ எனவும்‌ 
திருவண்ணாமலையைத்‌ தலைமை இடமாகக்‌ கொண்டு 
திருவண்ணாமலை சம்புவராயர்‌ மாவட்டம்‌ எனவும்‌ ஏற்படுத்தப்பட்டன. 
வடார்க்காடு அம்பேத்கார்‌ மாவட்டம்‌ 1-7-1997 அன்று வேலூர்‌ மாவட்டம்‌ 
என பெயர்‌ மாற்றம்‌ செய்யப்பட்டது. . 


தமிழகத்தின்‌ வட எல்லையில்‌ அமைந்துள்ள வேலூர்‌ 
மாவட்டத்தின்‌ கிழக்கில்‌ திருவண்ணாமலை மாவட்டமும்‌, காஞ்சிபுரம்‌ 
மாவட்டமும்‌ ஆந்திர மாநிலமும்‌ எல்லைகளாக உள்ளன. வடக்கில்‌ 
திருவள்ளூர்‌ மாவட்டமும்‌, ஆந்திர மாநீலமும்‌, எல்லைகளாக உள்ளன. 
மேற்கில்‌ ஆந்திர மாநிலமும்‌ கிருட்டிணகிரி மாவட்டமும்‌ எல்லைகளாக 
உள்ளன. இம்மாவட்டத்தின்‌ தென்‌ எல்லைகளாக தீருவண்ணாமலை 
மற்றும்‌ தருமபுரி மாவட்டங்கள்‌ அமைந்துள்ளன. 


இம்மாவட்டத்தின்‌ மொத்த பரப்பளவு 6077 சதுர கிலோ 
மீட்டர்களாகும்‌. கால்‌ மட்டத்தில்‌ இருந்து 1048.5 மீட்டர்‌ உயரமுடைய 


ஏலகிரி மலையும்‌ உலகிலேயே முதன்மைத்தரம்‌ வாயந்த சந்தன 
மரங்கள்‌ வளரும்‌ ஜவ்வாது மலைத்‌ தொடர்களும்‌ இம்மாவட்டத்தில்‌ 
உள்ளன. 


இம்மாவட்டத்தில்‌ சென்னையிலிருந்து செல்லும்‌ தேசிய 
நெடுஞ்சாலையும்‌ அதேபோல்‌ பாண்டிச்சேரியில்‌ இருந்து பெங்களூர்‌ 
செல்லும்‌ சாலையும்‌ ஊடுருவிச்‌ செல்வதாலும்‌ சென்னை-பெங்களூர்‌ 
இருப்புப்‌ பாதையும்‌ சென்னை-கோவை இருப்புப்‌ பாதைகளும்‌ மற்றும்‌ 
காட்பாடி-சித்தூர்‌ இருப்புப்‌ பாதைகளும்‌, வேலூர்‌-விழுப்புரம்‌ இருப்புப்‌ 
பாதை வழிகளும்‌ இம்மாவட்டத்தின்‌ மையப்‌ பகுதிகளில்‌ செல்வதால்‌ 
இம்மாவட்டத்தை எல்லா தீசைகளில்‌ இருந்தும்‌ தரைவழியாகவும்‌, 
தொடர்‌ வண்டிகள்‌ மூலமும்‌ எளிதாகச்‌ சென்றடையலாம்‌. வேலூரில்‌ 
உள்ள அப்துல்லாபுரம்‌ விமான நீலையத்தின்‌ வழியாக இம்மாவட்டம்‌ 
பிற பகுதிகளுடன்‌ வான்‌ வழியாகவும்‌ இணைக்கப்பட்டூள்ளது. 
இயற்கையாகவே காடுகளும்‌, மலைத்தொடர்களும்‌, குன்றுகளும்‌ 
நீறைந்த பகுதியாக இம்மாவட்டம்‌ திகழ்கின்றது. 


வேலூர்‌ மாவா“டத்தின்‌ வதால்யழங்காலம்‌ 
[Pre-History of Vellore District] 


வரலாற்று அறிஞர்கள்‌ ஒரு பகுதியின்‌ வரலாற்றை 
எழுதும்பொழுது வரலாற்றுக்கு முந்திய காலம்‌ [Prehistoric period] 
எனவும்‌ வரலாற்றுக்‌ காலம்‌ [Historic period] என்றும்‌ இரு பெரும்‌ 
பிரிவுகளாகப்‌ பிரித்துப்‌ பார்க்கீன்றனர்‌. மனிதன்‌ எழுதப்‌ படிக்கத்‌ 
தெரியாமல்‌ இருந்த காலத்தை அவன்‌ விட்டூச்‌ சென்ற கல்‌ ஆயுதங்கள்‌, 
பிற பொருட்கள்‌, பாறை ஓவியங்களின்‌ துணையோடு எழுதுவது 
வரலாற்றுக்கு முந்தைய காலம்‌ என்று அழைக்கப்படுகின்றது. மனிதன்‌ 
எமுதப்படிக்கத்‌ தெரிந்த காலம்‌ முதல்‌ அவனது எழுதுக்களையும்‌, 
கல்வெட்டுகள்‌, செப்புப்பட்டயங்கள்‌, ஓலைச்சுவடிகள்‌ முதலியவற்றின்‌ 
துணையோடு வரலாறு எழுதப்படும்‌ காலம்‌ வரலாற்றுக்‌ காலம்‌ என 
அமைக்கப்படுகிறது. இவ்விரு கால கட்டங்களுக்கும்‌ இடையில்‌ வாழ்ந்த 
மனிதன்‌ செம்பு, தங்கம்‌, இரும்பு போன்ற உலோகங்களின்‌ பயனை 
அறிந்தவனாகவும்‌ சுட்ட செங்கற்களைக்‌ கொண்டு வீடுகளையும்‌ 
வாழ்விடத்தின்‌ பகுதிகளையும்‌ அமைத்துக்‌ கொண்டதுடன்‌ 
பெருங்கற்களைக்‌ கொண்டு இறந்தவர்களுக்கு ஈமச்சின்னங்களை 
எழுப்பினார்கள்‌, இக்கால மனிதர்கள்‌ பானை ஓடுகளில்‌ சில கீரல்‌ 
எழுத்துகளைவிட்டூச்‌ சென்றுள்ளனர்‌. ஆயினும்‌ அவற்றை இதுவரை 
நம்மால்‌ படித்து பொருள்‌ அறியமுடியாத நீலை உள்ளது. எனவே 
இக்கால கட்டத்தையும்‌ தொல்பழங்‌ காலத்தீலேயே சேர்க்க வேண்டிய 
நீர்பந்தம்‌ நமக்கு உள்ளது. 

தொல்பழங்காலத்தை அக்கால மனிதன்‌ கற்களைப்‌ 
பயன்படுத்திய செயல்பாட்டினை அடிப்படையாகக்‌ கொண்டு நான்கு 
வகையாக வகைப்படுத்தப்படூகீறது. 


1. பழைய கற்காலம்‌ [Palaeolithic Age] 

2. நுண்‌ கற்காலம்‌ [Microlithic Age] 

3. புதிய கற்காலம்‌ [Neolithic Age] 
மற்றும்‌ 

4. பெருங்கற்காலம்‌ [Megalithic Age] 


1. பழைய கற்காலம்‌ சுமார்‌ ஒரு லட்சம்‌ ஆண்டுகளுக்கு முற்பட்டது 

இக்காலத்தில்‌ வாழ்ந்த மனிதன்‌ நாடோடியாக வாழந்தான்‌ 
உணவைத்‌ தேடி அங்கும்‌ இங்கும்‌ திரிந்து வாழ்ந்தான்‌. பச்சை மாமிசம்‌, 
காய்‌, கனிகள்‌ போன்றவற்றை உணவாக உட்கொண்டான்‌ நெருப்பின்‌ 
பயனை அவன்‌ அறியாமல்‌ வாழ்ந்தான்‌. மிருகங்களின்‌ தோலையும்‌ 
இலைதழைகளையும்‌ ஆடையாக அணிந்தான்‌ தனக்குத்‌ தேவையான 
உணவைப்‌ பெற மிருகங்களை வேட்டையாடி வாழந்தான்‌. கரடூமுரடான 
கற்களைக்‌ கூர்மையாக்கி மிருகங்களை வேட்டையாடி வாழ்ந்ததால்‌ 
இக்காலம்‌ பழைய கற்காலம்‌ என அழைக்கப்பட்டது. பழைய கற்கால 
மனிதன்‌ தமிழகத்தின்‌ பகுதிகளிலும்‌ வேலூர்‌ மாவட்டத்தின்‌ பகுதீகளிலும்‌ 
வாழ்ந்தனர்‌ என்பதை முதன்முதலில்‌ கி.பி. 1863-ஆம்‌ ஆண்டு 
இராபர்ட்‌ புரூஸ்புட்‌ என்னும்‌ நிலவியல்‌ ஆங்கில அறிஞர்‌ கண்டுபிடித்தார்‌. 
பழைய கற்கால மனிதன்‌ வேலூர்‌ மாவட்டத்தீல்‌ கொசத்தலையாற்றுப்‌ 
பழைய பாலாறு படூக்கைப்‌ பகுதிகளில்‌ வாழ்ந்தான்‌ என்பதையும்‌ அவர்‌ 
உறுதி செய்தார்‌. இவ்விடத்தில்‌ கொற்றலையாற்றின்‌ பழைய வரலாற்றை 
நாம்‌ அறிந்துகொள்வது சிறப்பாக அமையும்‌. 


எகாற்றலையாற்றின்‌ வரலாறு 

தற்போது வேலூர்‌ மாவட்டம்‌ வாலாஜாப்பேட்டைக்கு அருகில்‌ 
பாலாற்றில்‌ இருந்து பிரிந்து செல்லும்‌ ஒரு சிறிய கால்வாயே இடையில்‌ 
வரும்‌ சிறுசிறு நீரோடைகளைத்‌ தன்னுடன்‌ இணைத்துக்‌ கொண்டு 
வேலூர்‌ மாவட்டம்‌ அரக்கோணம்‌ வட்டத்தீல்‌ கொசத்தலை ஆறாக 
உருப்பெறுகின்றது. பிறகு அது திருவள்ளூர்‌ மாவட்டம்‌ திருத்தணி, 
திருவள்ளூர்‌, பொன்னேரி ஆகீய வட்டங்கள்‌ வழியாகப்‌ பாய்ந்தோடி 
சென்னை எண்ணூருக்கு அருகில்‌ வங்காளவிரிகுடாக்‌ கடலில்‌ 
கலக்கிறது. இது பழைய பாலாறு விருத்தக்ஷீரநதி என்று 
அழைக்கப்படுகிறது. 


தற்கால தொழிலநுட்ப அறிவியல்‌ வளர்ச்சியின்‌ பயனாக 
செயற்கைக்கோள்கள்‌ மூலம்‌ எடுக்கப்பட்ட புகைப்படங்களும்‌ 
தொல்லியல்‌ சான்றுகளும்‌ முதலில்‌ பாலாறு, கொசத்தலையாற்றுப்‌ 
பள்ளத்தாக்குப்‌ பகுதியில்தான்‌ சுமார்‌ 5,00௦,000 முதல்‌ 2000 
ஆண்டுகளுக்கு முன்னர்வரை பாலாறு ஓடியிருக்கலாம்‌ எனத்‌ 


தெரிகின்றது. இன்றும்‌ பனப்பாக்கம்‌, திருமால்பூர்‌ போன்ற பகுதிகளில்‌ 
தொடர்ந்து நீலம்‌ ஆற்றுப்போக்குள்ள மணற்பாங்காகக்‌ 
காட்சியளிப்பதீல்‌ இருந்து இதை உறுதி செய்யலாம்‌. 


கலிங்கத்துப்‌ பரணி பாடிய செயங்கொண்டார்‌ சுமார்‌ 1100 
ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கருணாகரத்‌ தொண்டைமான்‌ வடக்கு 
நோக்கி காஞ்சிபுரத்தில்‌ இருந்து படையுடன்‌ புறப்பட்டபோது முதலில்‌ படை 
பாலாற்றைக்‌ கடந்து சென்றது என தமது பாடலில்‌ குறிப்பிடுகீன்றார்‌. 
இக்கூற்றிலிருந்து பாலாறு சுமார்‌ 100 ஆணடுகளுக்கு முன்புகூட 
பாலாறு காஞ்சிபுரத்தின்‌ வடக்கே ஓடியிருக்கலாம்‌ என அறிய 
முடிகின்றது. ஆனால்‌ பாலாறு தற்பொழுது காஞ்சிபுரத்திற்குத்‌ தெற்கே 
ஓடுகின்றது. அதேபோல்‌ காவேரிப்பாக்கம்‌ அருகில்‌ உள்ள 
கொண்டாபுரம்‌ கல்வெட்டுகள்‌ அவ்வூர்‌ ஈஸ்வரன்‌ கோயிலுக்கு வடக்கே 
பாலாறு ஓடூகிறது என குறிப்பிடுகிறது. தற்போது இக்கோயிலுக்குத்‌ 
தெற்கே பாலாறு பாய்ந்து ஓடுகிறது. 


எனவே மேற்சொன்ன சான்றுகளிலிருந்து பாலாறு சுமார்‌ 5 
இலட்சம்‌ ஆண்டுகளிலிருந்து 2000 ஆண்டூகளுக்குள்‌ 
வாலாஜாபேட்டை அல்லது ஓச்சேரி பகுதீயில்‌ இருந்து வடகீழக்காக ஓடி 
பழவேற்காட்டிற்கு அருகே கடலில்‌ கலந்தீருக்கலாம்‌ என்பதும்‌ அதன்‌ 
பிறகு பாலாறு தன்போக்கை சுமார்‌ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 
மாற்றிக்‌ கொண்டு தற்போது உள்ள நிலையில்‌ காஞ்சிபுரம்‌, செங்கல்பட்டு 
வழியாக ஓடி சதுரங்கப்ட்டிணம்‌ அருகே கடலில்‌ கலக்கீறது என கணிக்க 
முடிகிறது. ஆனால்‌ சுமார்‌ 1100 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ காஞ்சிக்கு 
வடக்கே பாலாறு ஓடியதாக கலிங்கத்துப்‌ பரணி குறிப்புக்‌ காட்டுகின்றது. 
அதனால்‌ அன்றைய நாளில்‌ பாலாறு இரு பிரிவுகளாக ஓடீ இருக்கலாம்‌ 
எனவும்‌ காஞ்சிக்கு வடக்கே ஓடிய பகுதி வறண்டூ தெற்கே ஓடிய கிளை 
மட்டும்‌ நிலைத்து நிற்கிறது என அறியலாம்‌. 


இவ்வாறு கொசத்தலையாறு முதன்முதலில்‌ வேலூர்‌ 
மாவட்டத்தில்தான்‌ தோன்றியது எனவும்‌ இந்த ஆற்றுப்படுக்கையில்‌ 
தான்‌ பழைய கற்கால மனிதன்‌ வாழ்ந்தான்‌ என்பதையும்‌ 
அறியமுடிகிறது. மேலும்‌ வேலூர்‌ மாவட்டத்தில்‌ கீழ்கண்ட இடங்களில்‌ 
பழைய கற்காலக்‌ கருவிகள்‌ கண்டெடுக்கப்பட்டிருப்பதாலும்‌ வேலூர்‌ 


மாவட்டத்தில்‌ சுமார்‌ ஒரு லட்சம்‌ ஆண்டுகளுக்கு முன்பே பழைய 
கற்கால மனிதன்‌ வாழ்ந்ததை உறுதீ செய்ய முடிகீறது. 


1. அம்ரிஷபுரம்‌ 12. நெமிலி 

2. ஆப்பூர்மலை 13. பாகவெளி 

3. கணியனூர்‌ 14. புலியமங்கலம்‌ 

4. களத்தூர்‌ 15. மல்லாவரம்‌ 

5. சிறுமாத்தூர்‌ 16. முசிறி 

6. சிறுவாஞ்சர்‌ 17. மேட்டூர்‌ 

7. சென்னசமுத்தீரம்‌ 18. வளையாக்கரணை 
8. தக்கோலம்‌ 19. வாணியன்சத்தீரம்‌ 
9. திருக்கச்சூர்‌ 20. விசகண்டி குப்பம்‌ 
10. திருமால்புரம்‌ 21. அரக்கோணம்‌ 

11. நூகவேடு 


முதலியனவாகும்‌. 


வேலூர்‌ மாவட்டத்தில்‌ புதிய கற்காலம்‌ 
(கீ.மு. 5000 முதல்‌ கி.மு. 1000 வறை 


பழைய கற்கால மனிதர்கள்‌ தாங்கள்‌ பயன்படுத்தி வந்த 
கரடுமுரடான கற்கருவிகளையும்‌, கற்கோடாரிகளையும்‌ விடுத்து 
அவைகளைத்‌ தாங்கள்‌ எளிதாகக்‌ கையாள்வதற்கு ஏற்ற வகையில்‌ கல்‌ 
ஆயுதங்களைக்‌ கூர்மையாகவும்‌ வழவழப்பாகவும்‌ மாற்றி 
பயன்படுத்திய காலமே புதீய கற்காலம்‌ எனப்பட்டது. இக்காலத்து 
மனிதன்‌ வேலூர்‌ மாவட்டத்தின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ வாழ்ந்ததற்கான 
சான்றுகள்‌ இன்றும்‌ காணக்கீடக்கீன்றன. அவைகளில்‌ பையம்பள்ளி, 
அப்புக்கல்லு மற்றும்‌ ஜவ்வாதுமலை மற்றும்‌ அமிர்தி காட்டுப்பகுகிகளும்‌ 
அடங்கும்‌. வேலூர்‌ மாவட்டத்தின்‌ பையம்பள்ளி, அப்புக்கல்வு ஆகிய 
இடங்களில்‌ மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளும்‌, பைரவநாதமலை, 
ஜவ்வாதுமலை, புலிமேடு, எசையனூர்‌ ஆகிய இடங்களில்‌ 
மேற்கொள்ளப்பட்ட மேற்பரப்பாய்வுகளும்‌ வேலூர்‌ மாவட்டத்தின்‌ பதிய 
கற்கால வரலாற்றை நன்கு அறிய உதவுகின்றன. குறிப்பாக பையம்‌ 
பள்ளியில்‌ மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகள்‌ புதீய கற்காலத்தீன்‌ 
இரண்டூ காலகட்டங்கள்‌ உள்ளதை தெரியப்படுத்தீன. அவற்றுள்‌ முதல்‌ 
காலகட்டத்தில்‌ வெளிர்‌ சாம்பல்‌ நீற மட்கலன்களும்‌, எலும்புக்‌ 
கருவிகளும்‌, கற்கோடாரிகளும்‌, சிறு கற்கருவிகளும்‌, அம்மி கற்களும்‌, 
குழவிக்‌ கற்களும்‌ கிடைத்தன. இக்கால கட்டத்தில்‌ வாழ்ந்த மக்கள்‌ வட்டம்‌ 
மற்றும்‌ நீள்‌ வட்ட வடிவங்களில்‌ பூமிக்கு அடியில்‌ குழிகளை ஏற்படுத்தி 
அவற்றின்‌ மேல்‌ புல்லால்‌ வேயந்த கூரைகளையும்‌, தழை 
இலைகளைக்‌ கொண்ட கூரைகளையும்‌ அமைத்துக்‌ கொண்டு 
வாழ்ந்தனர்‌. இவற்றின்‌ தரைப்பகுதிகள்‌ சரளைக்‌ கற்களாலும்‌, 
தட்டையான கற்களாலும்‌ பாவப்பட்ட களிமண்ணாலும்‌ 
கெட்டிப்படுத்தப்பட்டிருந்தது. குழியின்‌ சுவர்ப்பகுதிகள்‌ களி மண்ணால்‌ 
பூசிமெமுகப்பட்டிருந்தது. 


இரண்டாம்‌ காலகட்டத்தில்‌ வாழ்ந்த புதியகற்கால மனிதர்கள்‌ 
சாம்பல்‌ நிற மட்கலயங்களுடன்‌ சிவப்புநிற மட்கலன்களையும்‌ 


பயன்படுத்தினர்‌. இவைகள்‌ கைகள்‌ மற்றும்‌ சக்கரத்தினால்‌ 
செய்யப்பட்டவைகளாகும்‌. கிண்ணங்களும்‌, இரு பக்க 


கைக்கோடாரிகளும்‌ கூட இக்காலத்தில்‌ பயன்பாட்டில்‌ இருந்தன. 


புதிய கற்காலத்தை மனித வரலாற்றில்‌ ஏற்பட்ட முதல்‌ புரட்சிக்‌ 
காலம்‌(Revolபரion) என்றால்‌ அது மிகையன்று ஏனெனில்‌ 
இக்காலத்தில்தான்‌ 


1. 


O OO N 0) 


முதன்முதலில்‌ மனிதன்‌ நெருப்பின்‌ பயனைக்‌ கண்டறிந்து 
சமைத்த உணவுகளைச்‌ சாப்பிடத்‌ துவங்கினான்‌. நெருப்பின்‌ 
பயனை அறிந்தான்‌. 


. உணவுக்காகவும்‌, தங்கும்‌ இடத்திற்காகவும்‌ அலைந்து தீரிந்த 


நாடோடி வாழ்க்கையைவிட்டூ ஓரிடத்தில்‌ நிலையாக வாழ 
தலைப்பட்டனர்‌. 


. தனக்கு வேண்டிய உணவு வகைகளைத்‌ தாங்களே பயிரிட்டூக்‌ 


கொண்டனர்‌. கொள்ளு, சாமை, வரகு முதலியன இவற்றில்‌ 
அடங்கும்‌. 


. இக்காலகட்டத்தில்தான்‌ பானைகள்‌ செய்யும்‌ முறை 


பழக்கத்திற்கு வந்தது. 


. புதிய கற்காலத்தின்‌ இறுதி கட்டத்தில்‌ மனிதனுக்கு 


முதன்முதலில்‌ உலோகம்‌ (செம்பு அறிமுகமானது. 


. மிருகங்களை வளர்க்கத்‌ தொடங்கினான்‌. 

. நெசவுத்‌ தொழிலின்‌ ஆரம்ப கட்டத்தை மனிதன்‌ அறிந்தான்‌. 
. மணி வகைகளையும்‌ முதலில்‌ அறிந்தது இக்காலமே. 

. இறந்த மனிதர்களைப்‌ புதைக்கும்‌ பழக்கமும்‌ ஏற்பட்டது புதிய 


கற்காலத்தில்தான்‌. 


10. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக பிற்காலத்தில்‌ மனிதவாழ்வில்‌ 


பெரும்‌ மாற்றங்களை உண்டாக்கிய சக்கரம்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டது புதிய கற்கால மனிதனால்தான்‌. 


ஆகவே தான்‌ இதனை புரட்சிக்காலம்‌ என நாம்‌ அழைக்கின்றோம்‌. 


பேலூர்‌ மாவட்டத்தில்‌ வபருங்கற்காலம்‌ 
[Megalithic Age] 
கறு. 1000 முதல்‌ கீ.பீ. 300 வறை 


வேலூர்‌ மாவட்டத்தில்‌ பழைய கற்கால மனிதர்களையும்‌, புதிய 
கற்கால மனிதர்களையும்‌ தொடர்ந்து பெருங்கற்கால மனிதர்கள்‌ 
வாழ்ந்தமைக்கான தடயங்கள்‌ பெருங்கற்‌ சின்னங்களாகவும்‌, 
ஈமத்தாழிகளாகவும்‌ வேலூர்‌ மாவட்டத்தின்‌ பல்வேறு இடங்களில்‌ 
ஆய்வாளர்களால்‌ கண்டறியப்பட்டூள்ளது. அவைகளில்‌ பையம்பள்ளி, 
அப்புக்கல்லு, புலிமேடு, ஒடுக்கத்தூர்‌, கரிவேடு, நத்தம்‌, திருப்பத்தூர்‌, 
பைரவநாத மலை, அரியூர்‌, கர்வனூர்‌. தீருமணி, மலையாம்பட்டு, 
கல்லேரிமலை, Oat, அம்மணாங்கோயில்‌, அத்தணாவூர்‌, 
கரிக்கந்தாங்கல்‌, புதூர்‌, வேப்பூர்‌, ரங்க சமுத்திரம்‌ ஆகியவை குறிப்பிடத்‌ 
தக்கவைகளாகும்‌. இவைகளே அன்றி மேலும்‌ நூற்றுக்கணக்கான 
பெருங்கற்காலச்‌ சின்னங்கள்‌ இம்மாவட்டத்தில்‌ நீறைந்து 
காணப்படுகின்றன. 


பெருங்கற்கால மனிதர்கள்‌ தாங்கள்‌ வாழ்விடங்களுக்கு சற்றே 
தூரம்‌ தள்ளி இறந்த மனிதர்களை அடக்கம்‌ செயயும்‌ முறையைக்‌ 
கையாண்டனர்‌. இறந்த மனிதர்களுக்கு பெரிய பெரிய கற்களைக்‌ 
கொண்டு கல்லறைகள்‌ ஏற்படுத்தும்‌ வழக்கம்‌ இவர்களிடையே 
இருந்ததால்‌ இது பெருங்கற்காலம்‌ என்றும்‌ குறிப்பிடப்படுகின்றது. 
தமிழகத்தில்‌ இரும்பை முதன்முதலாக மனிதன்‌ அறிந்து அதனைப்‌ 
பெருமளவில்‌ பயன்படுத்தியதால்‌ இக்காலத்தை இரும்புக்காலம்‌ 
என்றும்‌ கூறுவர்‌. தமிழகத்தில்‌ சங்ககாலம்‌ என்று பெருமையுடன்‌ 
குறிப்பிடப்படும்‌ காலமும்‌” இதுவேயாகும்‌. பெருங்கற்கால மனிதன்‌ 
அமைத்த ஈமச்சின்னங்களை ஐந்து அல்லது ஆறு வகையாகப்‌ 


பின்வருமாறு வகைப்படுத்தலாம்‌. 


1O 


கல்வட்டம்‌(cairn circle) 

ஆழமாகக்‌ குழிதோண்டி அதனுள்‌ இறந்தவர்களுடைய 
உடலையோ அல்லது உடல்‌ வைக்கப்பட்ட ஈமத்தாழி மற்றும்‌ 
ஈமப்பேழைகளைப்‌ புதைப்பவர்‌ அதனுடன்‌ மனிதர்கள்‌ பயன்படுத்திய 
கத்திகள்‌, அம்பு முனைகள்‌, மணிகள்‌, மட்கலயங்களையும்‌ அடக்கம்‌ 
செய்வார்கள்‌. இவ்வாறு அடக்கம்‌ செய்யப்பட்ட இடத்தில்‌ தரைக்கு மேல்‌ 
வட்ட, வட்டங்களாக கல்வட்டங்களை அமைப்பர்‌. அவைகள்‌ சிறியது 
முதல்‌ பெரிய, பெரிய பாறைகளைக்‌ கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும்‌. 
சுமார்‌ 25 மீட்டர்‌ விட்டம்‌ கொண்ட பெரிய கல்வட்டங்களாகக்கூட 
அமைப்பதுண்டு. 


குத்துக்கல்‌(Menhir) 

தரைக்குக்‌ கீழே குழிதோண்டி இறந்தவர்களை அடக்கம்‌ 
செய்துவிட்டு அதன்மேல்‌ உயரமான கற்களை நட்டு வைப்பர்‌ 
இம்முறைக்குக்‌ குத்துக்கல்‌ என்று பெயர்‌. 
கல்பதுக்கை(Dolmonoid cist) 

இம்முறையில்‌ இறந்தவர்களை அடக்கம்‌ செய்வது 
தரைமட்டத்திற்குமேல்‌ அமையும்‌. இயற்கையில்‌ கிடைக்கும்‌ பெரிய 
கற்களைக்‌ கொண்டுூ நான்கு புறங்களிலும்‌ சுவர்போல்‌ அமைத்து ஒரு 
சதுரமான அல்லது நீள்‌ சதுரமான அறை உண்டாக்கப்பட்டு 
அவைகளுக்கு இடையில்‌ இறந்த உடல்களையும்‌ ஏனைய 
இடுபொருட்களையும்‌ வைத்துவிட்டு அதன்‌ மேல்‌ பகுதியை ஒரு 
பலகையான கல்லால்‌ மூடிவிடூவர்‌ சுற்றிலும்‌ கற்களை சுவர்போல்‌ 
அமைத்து விடுவர்‌. இவ்வகை கல்பதுக்கைகள்‌ பெரும்பாலும்‌ சிறு 
குன்றுகள்‌, மலைமுகடுகள்‌ போன்ற பகுதிகளில்‌ காணப்படுகின்றன. 
வேலூர்‌ மாவட்டத்தில்‌ ஜவ்வாதுமலைப்‌ பகுதியில்‌ இவ்வகை 
ஈமச்சான்றுகள்‌ உள்ளன. 
கல்லறை($॥2060 cist) 


தரையைச்‌ சிறிதளவு தோண்டி நான்கு பெரிய அளவிலான 
பலகைக்‌ கற்களை ஒன்றை ஒன்று தாங்கும்‌ முறையில்‌ நட்டுவைத்து 
ஒரு அறைபோல்‌ வடிவமைத்து அதன்‌ மத்தியில்‌ ஈமப்‌ பொருளையும்‌ இடு 


பொருட்களையும்‌ வைத்து மேல்‌ பகுதியை மற்றொரு பலகைக்‌ கல்லைக்‌ 
கொண்டு மூடி விடுவர்‌. இவ்வகை பலகைக்‌ கற்கள்‌ ஒன்றை ஒன்று 
தாங்கும்‌ முறை ' ஸ்வஸ்திகம்‌” போல்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌. 


ஈமத்தாமிகள்‌ (Urns) 

இறந்த மனிதர்களின்‌ உடல்‌ அல்லது எலும்புகளை 
இடுபொருட்களுடன்‌ சேர்த்து ஒரு பெரிய சுடுமண்ணால்‌ செய்யப்பட்ட 
தாழியில்‌ வைத்து பூமிக்கடியில்‌ புதைத்து அதன்‌ மேல்பாகத்தை ஒரு 
மூடிக்கல்லைக்‌ கொண்டு மூடி விடுவர்‌. இவ்வகையில்‌ சில சமயங்களில்‌ 
ஒன்றுக்கு மேற்பட்ட உடல்களும்‌ ஒரே தாழியில்‌ அடக்கம்‌ செய்வது 
கண்டறியப்பட்டூள்ளது. இவ்வகைத்‌ தாழிகளைத்தான்‌ முதுமக்கள்‌ தாழி 
என அழைப்பர்‌. 


குறுகிய வாயும்‌, சற்றே அகலமான தோள்‌ பகுதியும்‌ மூன்று 
அல்லது ஐந்து கால்களைக்‌ கொண்ட சிறிய ஈமத்தாழியில்‌ 
இறந்தவர்களின்‌ உடலை எரித்த சாம்பலை இட்டுப்புதைத்த முறையும்‌ 
கையாளப்பட்டது. 


ஈமப்பேழகள்‌(Sarcophagus) 


இவைகள்‌ நீண்ட பெட்டிகளைப்போல்‌ காட்சியுடையவை சுமார்‌ 
200 செ.மீ. நீளமும்‌ 60 செ.மீ. அகலமும்‌ கொண்டவைகள்‌. இறந்த 
மனிதர்களைத்‌ தன்னுள்‌ அடக்கும்‌ அளவு அறைகூட கொண்டவைகள்‌. 
இப்பேழைகள்‌ மேல்பகுதி மற்றும்‌ கீழ்ப்பகுதி என இரண்டாகப்‌ பிரிக்கும்‌ 
வகையில்‌ செய்யப்பட்டிருக்கும்‌. கீழ்ப்பகுதி நான்கு முதல்‌ 16 கால்கள்‌ 
வரை தாங்கும்‌ வகையில்‌ அமைக்கப்பட்டு பெட்டிபோல்‌ இருக்கும்‌. 
அதனுள்‌ இறந்தவர்‌ உடலையும்‌ இடூபாருட்களையும்‌ வைத்து 
மேல்பகுதியைக்‌ கொண்டு மூடி புதைத்துவிடூவர்‌. மேல்‌ பகுதீ ஆட்டுக்‌ 
கடாவின்‌ தலை அல்லது எருமையின்‌ தலைபோல்‌ அழகுற 
செய்யப்பட்டிருக்கும்‌. இவ்வகை ஈமப்பேழைகளை தற்காலக்‌ கீருத்துவ 
மக்கள்‌ இறந்தவர்களின்‌ உடல்களைப்‌ பெட்டிகளில்‌ வைத்துப்‌ 
புதைப்பதுடன்‌ ஒப்பிடலாம்‌. 


பெருங்கற்கால மனிதனின்‌ வாழ்க்கை 
மனித வரலாற்றில்‌ உலகம்‌ முழுவதும்‌ பெருங்கற்கால 
மனிதனின்‌ வரலாறு ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளதால்‌ 


12 


பெருங்கற்கால மனிதர்கள்‌ வாழ்ந்த சுமார்‌ 70 இடங்களில்‌ தமிழகத்தில்‌ 
அகழாய்வு செய்து பெருங்கற்கால மனிதனின்‌ வாழ்க்கை முறைகள்‌ 
கண்டறியப்பட்டூள்ளது. இவ்வாறான அகழாய்வுகளில்‌ திருப்பத்தூர்‌ 
வட்டம்‌, பையம்பள்ளியில்‌ செய்யப்பட்ட அகழாய்வு மிகவும்‌ 
முக்கியத்துவம்‌ பெற்றதாகும்‌. அகழாய்வு செய்யப்பட்ட இடங்களில்‌ 
இருந்து அக்கால மனிதர்கள்‌ பயன்படுத்திய அழகிய மட்கலன்கள்‌, 
இரும்பு ஆயுதங்கள்‌, மணிகள்‌ போன்றவைகள்‌ கண்டறியப்பட்டன. 
இவர்கள்‌ அமைத்த வீடுகளின்‌ சுட்ட செங்கற்களும்‌, கூரை ஓடுகளும்‌, 
இரும்பு ஆணிகளும்‌ பயன்படுத்திய கொள்ளு, வரகு, கேழ்வரகு, தினை 
போன்ற தானிய வகைகளும்‌ கூட கண்டெடுக்கப்பட்டன. குழுவுக்‌ 
கூட்டங்களாக வாழ்ந்திருக்கின்ற அம்மக்கள்‌ தங்கள்‌ கூட்டங்களுக்ககன 
தனித்தனிக்‌ குறியீடுகளைப்‌ பயன்படுத்தினர்‌. இறைவழிபாட்டில்‌ 
தாய்த்தெய்வத்தை வணங்கும்‌ முறையைக்‌ கையாண்டூ வாழ்ந்தனர்‌. 
பசுக்களும்‌, ஆடுமாடுகளுமே அவர்களின்‌ முக்கிய சொத்தாக 
இருந்தீருக்கின்றது. ஒரு கூட்டத்தின்‌ கால்நடைகளை மற்றக்‌ கூட்டத்தினர்‌ 
கவர்ந்து செல்வதால்‌ அவர்களுக்குள்‌ அடிக்கடி சண்டைகளும்‌ 
நீகழந்துள்ளன. 


வேலூர்‌ மாவட்டத்தில்‌ நடைவபற்ற 
அகழாய்வுகள்‌ 


தமிழகத்தீன்‌ வரலாற்றையும்‌, தொன்மையையும்‌ சான்று 
களுடன்‌ எழுதவும்‌, ஆய்வு செய்யவும்‌ தமிழகத்தில்‌ இதுவரை சுமார்‌ 125 
இடங்களில்‌ நடூவன்‌ அரசு தொல்லியல்‌ துறை. தமிழ்நாடு அரசு 
தொல்லியல்‌ துறை, சென்னைப்‌ பல்கலைக்கழகத்தின்‌ தொல்லியல்‌ 
துறை, தஞ்சைத்‌ தமிழ்‌ பல்கலைக்கழகம்‌, பண்பாடூ மற்றும்‌ கல்விக்கான 
சர்மா நீறுவனம்‌, கேரளா பல்கலைக்கழகம்‌ ஆகிய நிறுவனங்கள்‌ 
மூலம்‌ அகழாய்வுகள்‌ செய்யப்பட்டூள்ளது. வேலூர்‌ மாவட்டத்திலும்‌ 
கீழ்கண்ட இடங்களில்‌ அகழாய்வுகள்‌ மேற்கொள்ளப்‌ பட்டிருக்கின்றன. 


பையாம்பனளி 

இவ்வூர்‌ வேலூர்‌ மாவட்டம்‌, திருப்பத்தூர்‌ வட்டத்தில்‌ சென்னை- 
பெங்களூர்‌ பெருவழிச்‌ சாலையில்‌ பர்கூர்‌ என்னும்‌ ஊருக்குக்‌ கிழக்கே 
5 கி.மீ. தொலைவிலும்‌ நாட்ரம்பள்ளிக்கு மேற்கே சுமார்‌ 8 கி.மீ. 
தொலைவிலும்‌ பையம்பள்ளி அமைந்துள்ளது. இப்பகுதியில்‌ கள 
ஆய்வுப்பணிகளை ஆங்கிலேயரான நிலவியல்‌ அறிஞர்‌ இராபர்ட்‌ 
புரூஸ்புட்‌ மேற்‌ கொண்டு இப்பகுதியில்‌ புதிய கற்கால மனிதன்‌ சுமார்‌ 
5000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்தான்‌ என்பதையும்‌ அதற்குச்‌ 
சான்றாகப்‌ புதிய கற்காலக்‌ கல்‌ ஆயுதங்களையும்‌ கண்டுபிடித்தார்‌. 
தமிழகத்தின்‌ திருவள்ளூர்‌, பூண்டி பகுதியின்‌ பழைய கற்கால 
மனிதர்கள்‌ சுமார்‌ ஒரு லட்சம்‌ ஆண்டுகளுக்கு முன்னரே வாழ்ந்தனர்‌ 
என்ற உண்மையைக்‌ கண்டறிந்து அறிவித்தவரும்‌ இவரே ஆகும்‌. 
இவரைத்‌ தொடர்ந்து B.நரசிம்மையா, 5.[₹.ராவ்‌ மற்றும்‌ பேராசிரியர்‌ 
K.V.ராமன்‌ ஆகியோரும்‌ கள ஆய்வு செய்தனர்‌. மலைகளும்‌, 
குன்றுகளும்‌ சூழ்ந்த இப்பகுதியில்‌ கற்கால மனிதர்கள்‌ வாழ்வதற்கு 
ஏற்ற சூழல்கள்‌ காணப்படுகின்றன. பையம்பள்ளியில்‌ இந்தியத்‌ 


14 


தொல்லியல்‌ பரப்பாய்வுத்‌ துறையின்‌ முனைவர்‌ S.R. இராவ்‌ 
தலைமையில்‌ 1964-65 மற்றும்‌ 1967-68-ஆம்‌ ஆண்டுகளில்‌ 
அகழாய்வுகளை மேற்கொண்டது. இவ்வகழாய்வு தமிழகத்தில்‌ 
முதன்முதலாக அறிவியல்‌ சார்ந்த முறையில்‌ மேற்கொள்ளப்பட்ட 
அகழாய்வாகும்‌. 


பையம்பள்ளியில்‌ சேர்வராயன்‌ மலையின்‌ ஒரு பகுதியான 
தலதாப்பு மலை அடிவாரத்தின்‌ அகழாயவுப்‌ பணிகள்‌ நடைபெற்றது. 
மொத்தம்‌ நான்கு அகழாய்வுக்‌ குழிகள்‌ அகழ்ந்தெடூக்கப்பட்டது. 
அவைகளில்‌ இரண்டூ இம்மலை அடிவாரத்திலும்‌ இரு குழிகள்‌ மலைச்‌ 
சரிவின்‌ மேல்‌ பகுதியிலும்‌ அகழாய்வு செய்யப்பட்டது. மலைச்‌ சரிவின்‌ 
மேல்‌ தோண்டப்பட்ட அகழாய்வுக்‌ குழிக்கு அருகில்‌ ஒரு இயற்கையான 
குகைத்தளம்‌ காணப்படுகின்றது. இவ்வகழாய்வுக்‌ குழியில்‌ புதிய 
கற்காலத்தைச்‌ சேர்ந்த மண்ணடூக்கான்று காணப்பட்டது. இக்குழியில்‌ 
இருந்த கருங்கல்‌ பாறையில்‌ 1 மீ. நீளமும்‌ 1 மீ. அகலமும்‌ கொண்ட குழி 
ஒன்று குடையப்பட்டிருந்தது. இக்குழியில்‌ பெருங்கற்காலத்தைச்‌ சேர்ந்த 
கருப்பு-சிவப்பு மட்கலன்கள்‌ கீடைத்தன. 


பையம்பள்ளி அகழாய்வின்படி புதிய கற்காலம்‌ இரண்டு 
உட்பிரிவுகளாகப்‌ பிரிக்கப்பட்டது. புதிய கற்காலத்தின்‌ தொடக்க கட்டத்தில்‌ 
(phase-l) வவளுப்பான சாம்பல்‌ நிற மட்கலன்களும்‌ மெருகூட்டப்பட்ட 
சாம்பல்‌ நிற மட்கலன்களும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வகழாய்வில்‌ 
முதல்‌ கால கட்டத்தைச்‌ சேர்ந்த எலும்புக்‌ கருவிகளும்‌, பலவகையான 
கல்‌ ஆயுதங்களும்‌, கற்கோடாரிகளும்‌ கிடைத்தன. தானியங்களை 
அரைக்கப்‌ பயன்படுத்தப்படும்‌ கல்லால்‌ ஆன (Grinding stone) 
வீட்டு உபயோகப்‌ பொருட்களும்‌ இங்கு கண்டெடுக்கப்பட்டன. 


இங்கு வாழ்ந்த மனிதன்‌ வட்டமான அல்லது நீள்‌ வட்டமான 
குழிகளை பூமிக்கு அடியில்‌ வெட்டி (pit Dwellings வாழ்விடம்‌ 
அமைத்து வாழ்ந்துள்ளான்‌. சில குழி வீடுகளை கற்களைப்‌ பரவி தரை 
அமைத்துள்ளதுடன்‌ அவைகளை இருகூறுகளாகவும்‌ பிரித்துள்ளான்‌. 
இக்குழிகளுக்கு ஓரமூம்‌ நடூவிலும்‌ கம்பங்களை நட்டு அவற்றின்‌ மேல்‌ 
புல்‌ மற்றும்‌ தழைகளைக்‌ கொண்டு கூரை அமைத்துள்ளான்‌. அதற்குச்‌ 
சான்றாக அகழாய்வில்‌ குச்சி நடுகுழிகள்‌ (post holes)காணப்பட்டன. 


இனி இங்கு வாழ்ந்த புதிய கற்காலத்தீன்‌ இரண்டாம்‌ கட்டத்தை 
(phare-I!)பார்ப்போம்‌. இக்காலகட்டத்தில்‌ வாழ்ந்த மனிதன்‌ பழுப்பு 
நிறமான மட்கலன்களைப்‌ பயன்படுத்தியுள்ளான்‌. இவற்றுடன்‌ சாம்பல்‌ 
நிற மட்கலன்களும்‌ பயன்படூத்தப்பட்டூுள்ளது. இக்காலத்தில்‌ 
எலும்பிலான ஆயுதங்களின்‌ பயன்பாடூ குறைந்து கல்‌ ஆயுதங்களின்‌ 
பயன்பாடூ அதிகரித்துள்ளது. இக்கல்‌ ஆயுதங்கள்‌ பெரும்பாலும்‌ 
இருபக்கமும்‌ கூர்மைப்படுத்தப்பட்டிருந்தன. மட்கலன்கள்‌ கைகளாலும்‌, 
சக்கரத்தாலும்‌ செய்யப்பட்டவைகளாகக்‌ கிடைக்கின்றன. புதிய 
கற்காலத்தின்‌ இரண்டாவது கட்டமனிதன்‌ குடிசைகளில்‌ 
வாழ்ந்திருக்கின்றான்‌. குடிசையின்‌ தரைப்பகுதி கற்களைக்‌ கொண்டு 
அடுக்கி அதன்மேல்‌ சாம்பலும்‌, களிமண்ணும்‌ கொண்டு மெழுகி 
இருந்தனர்‌. 


இவ்வகழாய்வில்‌ புதிய கற்காலக்‌ கற்கருவிகள்‌, எலும்பினாலான 
கூர்‌ முனைகள்‌, ஊசி முனைக்‌ கருவிகள்‌ சிறிய இருபக்கக்‌ கற்கருவிகள்‌ 
போன்றவைகளும்‌, தானியங்களை அரைக்கவும்‌ இடிக்கவும்‌ 
பயன்படுத்தப்பட்ட கருவிகளும்‌ கண்டூபிடிக்கப்பட்டூள்ளது. இப்பகுதியில்‌ 
வாழ்ந்த புதிய கற்கால மனிதர்கள்‌ வேளாண்மையை நன்கு 
அறிந்திருந்தனர்‌. கொல்லு, பச்சைப்பயிறு ஆகியவற்றைப்‌ பயிர்‌ 
செய்தனர்‌. ஆடு, மாட, பன்றி, மான்‌, காட்டுப்பூனை போன்றவற்றை 
வளர்த்தனர்‌. 
பெருங்கற்காலம்‌ 

பையம்பள்ளி பகுதியில்‌ புதிய கற்காலத்தைத்‌ தொடர்ந்து 
தொடர்ச்சியாக பெருங்கற்கால மக்கள்‌ வாழ்ந்திருக்கின்றனர்‌. 
அகழாய்வுக்‌ குழிகளில்‌ பெருங்கற்கால மக்களின்‌ பண்பாட்டு 
மண்ணடுக்குகள்‌ (Layar thickness)1.மீட்டரிலிருந்து 1.5 மீட்டர்‌ 
தடிமத்துடன்‌ காணப்பட்டது. இரும்புகால மனிதன்‌ வட்ட வடிவ வீடுகளில்‌ 
வாழ்ந்துள்ளனர்‌. இவ்வகையான வீடுகள்‌ 1.5 மீட்டர்‌ முதல்‌ 3 மீட்டர்‌ வரை 
விட்டம்‌ கொண்டவைகளாக இருந்தன. நீள்வட்ட வடிவம்‌ கொண்ட ஒரு 
வீடு 1.47 மீட்டரில்‌ இருந்து 4 மீட்டர்‌ அளவு விட்டங்களைக்‌ 
கொண்டிருந்தன. வீடுகள்‌ தரைக்‌ கற்களால்‌ பாவப்பட்டிருந்தன. 


பெருங்கற்கால மக்கள்‌ கறுப்பு சிவப்பு, சிவப்பு, கறுப்பு 
நிறங்களைக்‌ கொண்ட மட்கலன்களைப்‌ பயன்படுத்தி உள்ளனர்‌. 
மூடிகள்‌, தாங்கிகள்‌, மூன்று கால்களை உடைய ஜாடிகள்‌, 
தானியங்களை சேமிக்கப்‌ பயன்படுத்திய ஜாடிகளும்‌ பையம்பள்ளி 
அகழாய்வில்‌ கிடைத்தன. பானைகளின்‌ மீது அலங்கார 
வேலைப்பாடுகள்‌ காணப்பட்டன. சிவப்பு மட்கலன்கள்‌ மீது 
வண்ணங்கள்‌ தீட்டப்பட்டிருந்தது பையம்பள்ளி மட்கலன்களின்‌ 
சிறப்பான ஒன்றாகும்‌. சுடுமண்ணாலான கூம்பு வடிவப்‌ பொருட்கள்‌ பல 
பையம்பள்ளி அகழாய்வில்‌ கிடைத்தன. இவைகள்‌ சடங்குகளுக்குப்‌ 
பயன்படுத்தியவைகளாக இருக்கலாம்‌. 


சுடுமண்‌ உருவங்களும்‌ அரியவகைக்‌ கல்‌ மணிகளும்‌, 
காதணிகளும்‌, சுடுமண்ணாலான விளக்குகளும்‌, சங்கு 
வளையல்களும்‌ இவ்வகழாய்வில்‌ கிடைத்துள்ளன. கல்லால்‌ 
செய்யப்பட்ட: வார்ப்படக்‌ குப்பி (Mould ஒன்று இவ்வகழாய்வில்‌ 
கிடைத்துள்ளதைக்‌ கொண்டு இங்கு வாழ்ந்த மக்கள்‌ தங்கத்தை 
உருக்கும்‌ முறையை அறிந்துள்ளனர்‌ என நம்மால்‌ அறிய முடிகிறது. 


பையம்பள்ளி அகழாய்வில்‌ கிடைத்த ஈமச்சின்னங்கள்‌ கல்வட்ட 
(cairain circle) வகையைச்‌ சார்ந்தவை. புதைக்கப்பட்ட 
மனிதனுடன்‌ ஈமப்‌ பொருட்களாக மட்கலன்களும்‌, இரும்புப்‌ 
பொருட்களும்‌ சுடுமண்‌ மணிகளும்‌ காணப்பட்டன. மற்றும்‌ ஓரிடத்தில்‌ 
இருபத்து நான்கு கால்களை உடைய ஈமப்பேழை ஒன்று இடு 
பொருட்களுடன்‌ காணப்பட்டது. 


பையம்பள்ளி அகழாய்வு புதீயகற்கால மற்றும்‌ இரும்பு கால 
(பெருங்கற்கால மனிதனின்‌ வாழ்க்கையையும்‌ பண்பாடுகளையும்‌ 
அறியப்‌ பெரிதும்‌ உதவிபுரிகின்றது. மேலும்‌ இவ்வகழாய்வு மூலம்‌ தான்‌ 
இரும்பு காலத்தீற்கும்‌ புதிய கற்காலத்திற்கும்‌ உள்ள இடைவெளியைச்‌ 
சரியாகக்‌ கணிக்க முடிந்தது. இதே போன்ற பண்பாடூ கருநாடகத்தின்‌ 
ஹள்ளூர்‌ என்ற இடத்தீலும்‌ காணப்பட்டது. தமிழ்நாட்டின்‌ புதிய கற்காலப்‌ 
பண்பாட்டை அறிய பையம்பள்ளி அகழாய்வு சிறந்ததொரு எடுத்துக்‌ 
காட்டாகும்‌. 


17 


அப்புக்கல்னு வேலூர்‌ மாவட்டம்‌, வேலூர்‌ வட்டத்தில்‌ வேலூரில்‌ 
இருந்து தென்மேற்கே 224.15 தொலைவில்‌ உள்ள ஓர்‌ சிற்றூராகும்‌. 
இவ்வூரைச்‌ சுற்றி சிறியதும்‌ பெரியதுமான பல குன்றுகள்‌ கழ்ந்துள்ளன. 
இவ்வூரில்‌ வரலாற்றுக்காலச்‌ சான்றுகள்‌ அதிகமாக காணப்படவில்லை 
எனினும்‌ இங்கு புதிய கற்கால மற்றும்‌ பெருங்கற்காலச்‌ சான்றுகள்‌ 
நிறைந்து காணப்படுகின்றது. இப்பகுதியை சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக 
பண்டைய வரலாறு மற்றும்‌ தொல்லியல்‌ துறைப்‌ (Department of An- 
cient History and Archaeology) பேராசிரியர்கள்‌ கள ஆய்வுசெய்து 
பெருங்கற்காலத்தைச்‌ சேர்ந்த கருப்புசிவப்புப்‌ பானை ஓடூகளைச்‌ 
சேகரித்தனர்‌. இங்குள்ள மலை அடிவாரத்தில்‌ சாம்பல்மேட (Ash 
mound) ஒன்று உள்ளது. இங்கு புதியகற்கால மற்றும்‌ பெருங்கற்கால 
மனிதன்‌ வாழ்ந்திருக்கக்‌ கூடும்‌ என உறுதி செய்தனர்‌. எனவே 
அப்பகுதியின்‌ தொன்மையையும்‌ பண்பாட்டையும்‌ அறிய சென்னை 
பல்கலைக்‌ கழகத்தின்‌ பண்டைய வரலாறு மற்றும்‌ தொல்லியல்‌ 
துறையின்‌ பேராசிரியர்கள்‌, பேராசிரியர்‌ முனைவர்‌ K.V. இராமன்‌ 
அவர்களின்‌ தலைமையில்‌ 1977 மற்றும்‌ 1979-ஆம்‌ ஆண்டுகளில்‌ 
அகழாய்வு மேற்கொண்டனர்‌. இவ்வூரின்‌ அகழாய்வுக்‌ குழிகள்‌ 
ஏறத்தாழ 4.5 மீட்டர்‌ ஆழமும்‌ 15 மண்‌ அடுக்குகளைக்‌ கொண்டதாகவும்‌ 
காணப்பட்டது. இம்மண்‌ அடுக்குகளைக்‌ கொண்டு இங்கு இருந்த 
நாகரீகம்‌ மூன்று பண்பாட்டுப்‌ பிரிவுகளைக்‌ கொண்டது என முடிவு 
செய்தனர்‌. 
முதல்‌ பண்பாட்டுக்‌ காலம்‌ 

அப்புக்கல்லு அகழாய்வு காட்டும்‌ முதற்‌ பண்பாட்டுக்‌ காலத்தில்‌ 
(இரும்பு காலத்தை - பெருங்கற்காலம்‌) மக்கள்‌ வாழ்ந்தனர்‌. 
இக்காலத்தைச்‌ சேர்ந்த தொல்‌பாருட்களாக இரும்பால்‌ செய்யப்பட்ட 
அம்பு முனைகள்‌, கத்திகளின்‌ சிதைந்த பகுதீகள்‌, சுடுமண்‌ மணிகள்‌, 
கல்‌ மணிகள்‌, சங்கு வளையல்கள்‌, கருப்பு சிவப்புப்‌ பானை ஓடூகள்‌ 
முதலியன கிடைத்தன. கருப்பு சிவப்புப்‌ பானை ஓடுகள்‌ நன்கு 
வழவழப்பாக்கப்பட்டு நேர்த்தியான பிசைந்த களிமண்ணால்‌ 
செய்யப்பட்டவைகளாகக்‌ கண்டெடுக்கப்பட்டது. முதல்‌ பண்பாட்டின்‌ 
கடைசி மண்‌ அடுக்குகளில்‌ சில முற்றுபெறாத நீலையிலான புதிய 
கற்காலக்‌ கருவிகளும்‌ கண்டெடுக்கப்பட்டன. இவ்‌ அகழாய்வில்‌ கீடைத்த 


18 


கரித்துண்டுகளை கரிமம்‌ 14 முறைப்படி ஆய்வு செய்த பொழுது 
இவ்வூரின்‌ இரும்புக்‌ காலப்‌ பண்பாடு கி.மு. 400 முதல்‌ கி.பி. 300 வரை 
நீலவியது என அறியமுடிந்தது. 
இரண்டாவது பண்பாட்டுக்‌ காலம்‌ 

இரும்பு காலத்தை அடுத்து வரலாற்றில்‌ தொடக்கக்‌ கால 
மனிதர்கள்‌ இங்கு வாழ்ந்துள்ளனர்‌. இக்காலத்தைச்‌ சார்ந்த சுடுமண்‌ 
பொம்மைகள்‌, சங்கு வளையல்கள்‌, அரிய வகைக்‌ கல்மணிகள்‌, 
காவிநீறப்பானை ஓடுகளும்‌, சிவப்பு நிறப்‌ பானை ஓடுகளும்‌, கருப்பு 
சிவப்பு மட்கலப்‌ பானை ஓடுகளும்‌ கிடைத்துள்ளன. இக்கால மனிதன்‌ 
குடிசை வீடுகளில்‌ வாழ்ந்தமைக்‌ காண தடயங்களும்‌, தரைகளும்‌ 
காணப்பட்டது. இப்பண்பாட்டுக்‌ காலம்‌ கி.பி. 300 முதல்‌ கி.பி 900 வரை 
என வரையறை செய்யலாம்‌. 


மூன்றாவது பண்பாட்டுக்‌ காலம்‌ 

மூன்றாவது பண்பாட்டூக்‌ காலத்தைச்‌ சேர்ந்த மண்‌அடுக்குகளில்‌ 
இருந்து தடிமமான சிவப்பு நிற மட்கல ஓடுகள்‌ (coarse Red ware) 
நீறைய கீடைத்தன மேலும்‌ இக்காலத்தைச்‌ சேர்ந்த தொல்பொருட்களாக 
கண்ணாடி வளையல்கள்‌, அரிய வகைக்‌ கல்மணிகள்‌, பிற மணிகள்‌, 
சுடுமண்‌ பொம்மைகள்‌, இரும்பால்‌ செய்யப்பட்ட அரிவாள்கள்‌, கத்திகள்‌ 
ஆகியவைகளும்‌ சேகரிக்கப்பட்டூள்ளது. இம்மக்கள்‌ குடிசை வீடுகளில்‌ 
வாழ்ந்துள்ளனர்‌. இக்காலம்‌ வரலாற்றின்‌ பிந்தைய காலமாகும்‌. 
இப்பணபாடு கி.பி. 900 முதல்‌ கி.பி. 1600 வரை நிலவியது என 
கணக்கிடப்பட்டது. 


மூன்றாவது பண்பாட்டுக்‌ காலத்தைச்‌ சேர்ந்த சுடுமண்‌ 
விளக்குகள்‌, சுடுமண்ணால்‌ செய்யப்பட்ட ஆண்‌ உருவத்தின்‌ 
தலைப்பகுதி, பெண்ணின்‌ தலைப்பகுதி, காதணிகள்‌, வட்டச்‌ சில்லுகள்‌, 
விளையாட்டூப்‌ பொருட்கள்‌, மாவரைக்கும்‌ கல்‌, அரியவகைக்‌ 
கல்மணிகள்‌, இரும்பால்‌ செய்யப்பட்ட கைக்கோடாரி ஆகிய 
தொல்பொருட்கள்‌ கண்டெடுக்கப்பட்டூள்ளது. 

பொதுவாக நோக்கீன்‌ அப்புக்கல்‌ அகழாய்வு இங்கு மனிதன்‌ 
பெருங்கற்காலம்‌ முதல்‌ கி.பி. 1600 வரை தொடர்ச்சியாக வாழ்ந்தான்‌ 
என்பதற்காண ஆதாரத்‌ தரவுகளைத்‌ தந்துள்ளது. 


19 
ஒட௫கத்தூர்‌ அகறாய்வுகள்‌ 


வேலூர்‌ மாவட்டம்‌ வேலூர்‌ வட்டத்தில்‌ ஒடுகத்தூர்‌ அமைந்துள்ளது. 
இவ்வூர்‌ வேலூருக்கு தென்மேற்கே சுமார்‌ 30 கி.மீ. தூரத்தில்‌ உள்ளது. 
இவ்வூர்‌ ஒருபுறம்‌ மலைக்குன்றுகளும்‌ மறுபுறம்‌ பாலாற்றின்‌ 
துணையாறு ஒன்றும்‌ சூழ்ந்த அழகிய சிற்றூராகும்‌. இங்கு ஓடும்‌ 
ஆற்றின்‌ தென்கரையில்‌ மடையப்பட்டூ என்ற குக்கீராமம்‌ உள்ளது. இந்த 
ஊரை ஒட்டி சுமார்‌ 20 ஏக்கர்‌ நிலப்பரப்பில்‌ பெருங்கற்காலத்தைச்‌ 
சோந்த ஈமச்‌ சின்னங்கள்‌ பரந்து கீடக்கீன்றன. 

இப்பெருங்கற்கால ஈமச்‌ சின்னங்கள்‌ மூன்று 1916-ம்‌ ஆண்டு 
ரிச்சர்ட்‌ மற்றும்‌ டி.என்‌. ஹியர்சே ஆகிய இரு ஆங்கிலேயர்களால்‌ 
அகழாய்வு செய்யப்பட்டது. அவற்றுள்‌ ஒரு ஈமக்குழியின்‌ மீது காணப்பட்ட 
கல்வட்டத்தின்‌ விட்டம்‌ 43 அடியாகும்‌. இப்பெரிய ஈமச்சின்னத்தை 
அகழாய்வு செய்த பொழுது பெரிய கற்பலகை ஒன்று மூடிக்கலலாக 
அமைக்கப்பட்டிருந்தது. மூடிக்கல்‌ அகற்றப்பட்டு ஈமக்குழி அகழாய்வு 
செய்யப்பட்டது. 

இரண்டாவது ஈமச்‌ சின்னத்தின்‌ விட்டம்‌ சுமார்‌ 56 அடியாகும்‌. 
இதுவும்‌ ஒரு கற்பதுக்கைச்‌ சின்னமாகும்‌. இக்கல்லறை 5 அடி ஆழத்தில்‌ 
காணப்பட்டது. கிழக்குப்‌ பக்கம்‌ இருந்த பலகைக்‌ கல்லில்‌ இடுதுளை 
காணப்பட்டது. 


முன்றாவது கல்லறையின்‌ மீதிருந்த கல்வட்டம்‌ 34 அடி விட்டம்‌ 
கொண்டது. செவ்வக வடிவிலான இக்குழியின்‌ தரைப்‌ பகுதியின்‌ மேல்‌ 
மூடிக்‌ கல்லும்‌ அதன்‌ அடியில்‌ ஈமக்குழியும்‌ அகழ்ந்தெடுக்கப்பட்டது. 

ஒடுகத்தூர்‌ அகழாய்வில்‌ நீண்ட கழுத்தினையுடைய சிறிய 
மட்கலன்களும்‌, ஜாடிகளும்‌, கூம்பு வடிவ மட்கலயங்களும்‌, கருப்பு 
சிவப்புப்‌ பானை ஓடுகளும்‌ கிடைத்தன. மேலும்‌ ஒடுக்கத்தூர்‌ 
அகழாய்வில்‌ பல இரும்புப்‌ பொருட்கள்‌ கிடைத்தன. அவைகள்‌ நீண்ட 
கத்திகள்‌, குறுவாள்கள்‌, இரும்புக்‌ கோடாரிகள்‌, சிறிய கத்திகள்‌, வில்‌ 
மற்றும்‌ அம்பு முனைகளும்‌ குறிப்பிடத்தக்கவைகளாகும்‌. 
இவைகளுடன்‌ கல்‌ மணிகள்‌, சங்கு வளையல்கள்‌, புதீய கற்காலத்தைச்‌ 
சேர்ந்த கற்கருவிகளான தேய்ப்பான்‌ மற்றும்‌ அரைக்கும்‌ கல்‌ (Grind- 
ing stone) போன்றவைகளும்‌ கீடைத்துள்ளன. 


20 
மலையாம்பட்டு அகழாய்வு 


மலையாம்பட்டு கிராமம்‌ வேலூர்‌ மாவட்டம்‌, குடியாத்தம்‌ வட்டத்தில்‌ 
அமைந்துள்ளது. உமராபாததில்‌ இருந்து வாணியம்பாடி செல்லும்‌ 
சாலையில்‌ மணியார்‌ கும்பம்‌ என்ற இணைப்புச்‌ சாலையில்‌ இருந்து 
மேற்கே சுமார்‌ 7 கி.மீ. தூரத்தில்‌ மேல்மலையாம்பட்டு மலைப்பகுதி 
உள்ளது. இங்குள்ள ஆர்மாமலை வரலாற்றுச்‌ சிறப்பு மிக்கதாகும்‌. 
இம்மலையின்‌ அடிவாரத்தில்‌ பெருங்கற்சின்னங்களின்‌ எச்சங்களும்‌. 
கருப்பு சிவப்புப்‌ பானை ஓடுகளும்‌ அதிக அளவில்‌ காணப்படுகின்றன. 
ஆர்மாமலையின்‌ தென்பகுதியில்‌ அமைந்துள்ள பெரிய குகையின்‌ 
உட்புறத்தில்‌ பாறையில்‌ பல்லவர்‌ காலத்தைச்‌ சேர்ந்த ஓவியங்கள்‌ 
வரையப்பட்டுள்ளன. இவ்‌ஓவியங்களும்‌ அங்குள்ள சில உடைந்த 
சிற்பங்களும்‌ அவ்விடத்தின்‌ சமணம்‌ இருந்ததற்கான ஆதாரங்களாக 
உள்ளன. இவ்‌ ஓவியங்களையும்‌ அங்குள்ள செங்கலலில்‌ 
கட்டப்பட்டுள்ள கட்டிடப்‌ பகுதிகளையும்‌ தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ 
துறை அறிவிக்கப்பட்ட தொல்லியல்‌ சின்னமாகப்‌ பாதுகாத்து 
வருகீன்றது. 


ஆர்மா மலையில்‌ காணப்படும்‌ ஓவியங்களுக்கும்‌ மலையின்‌ 
அடிவாரத்தில்‌ காணப்படும்‌ பெருங்கற்கால ஈமச்சின்னங்களுக்கும்‌ 
ஏதேனும்‌ தொடர்பு உள்ளதா? என்பதை அறியும்‌ பொருட்டு 1970-71- 
ஆம்‌ ஆண்டுகளில்‌ இந்தியத்‌ தொல்லியல்‌ துறையின்‌ வல்லுநரான தீரு. 
K.V.சசெளந்தர்ராசன்‌ அவர்களது தலைமையில்‌ அகழாய்வுப்பணி 
மேற்கொள்ளப்பட்டது. சுமார்‌ 2 மீட்டர்‌ உயரமுடைய மண்‌ அடுக்குகளில்‌ 
பெருங்கற்காலம்‌ மற்றும்‌ வரலாற்றின்‌ தொடக்க காலத்தைச்‌ சேர்ந்த 
எச்சங்கள்‌ காணப்பட்டது. 


மண்‌ அடுக்கின்‌ கீழ்ப்பகுதிகளில்‌ பெருங்கற்‌ காலத்தைச்‌ சேர்ந்த 
கையினாலும்‌, சக்கரத்தாலும்‌ செய்யப்பட்ட கருப்பு, சிவப்பு 
மட்கலன்களும்‌, மெருகேற்றப்பட்ட மட்கலன்களும்‌ கிடைத்தன. புதிய 
கற்காலத்தைச சார்ந்த சில மட்கல ஓடுகளும்‌ கண்டெடுக்கப்பட்டது. 
இங்கு வாழந்த பெருங்கற்‌ காலத்தின்‌ கால அளவு கி.மு. மூன்றாம்‌ 
நூற்றாண்டு முதல்‌ கி.பி. மூன்றாம்‌ நூற்றாண்டு வரை என காலம்‌ 
நீர்ணயிக்கப்பட்டது. 


21 


இப்பகுதியில்‌ வாழ்ந்த வரலாற்றின்‌ தொடக்கக்‌ கால 
மனிதர்களின்‌ காலம்‌ கி.பி. மூன்றாம்‌ நூற்றாண்டு முதல்‌ கி.பி. ஐந்தாம்‌ 
நூற்றாண்டு வரை என கால வரையறை செய்யப்பட்டது. இக்காலத்தைச்‌ 
சார்ந்த மண அடுக்குகளில்‌ இருந்து காவி வண்ணம்‌ பூசப்பட்ட 
மட்கலன்களும்‌, பழுப்பு நீறமட்கலன்களும்‌ கிடைத்தன. பழுப்பு நிற 
மட்கலன்களின்‌ ஜாடிகள்‌ முக்கியமான வகையாகும்‌. சில இரும்புப்‌ 
பொருட்களும்‌ இரும்பின்‌ எச்சங்கள்‌ (Iron slags) கிடைத்துள்ளன. 


இதுவரை வேலூர்‌ மாவட்டத்தில்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ மலைகள்‌ 
மற்றும்‌ குன்றுகள்‌ நீறைந்தப்‌ பகுதிகளிலேயே அகழாய்வுகள்‌ 
நடைபெற்றுள்ளதை பார்த்தோம்‌. அவ்வகழாய்வுகளில்‌ இருந்து வேலூர்‌ 
மாவட்டத்தின்‌ மனிதன்‌ புதிய கற்காலக்‌ காலம்‌ முதல்‌ (கி.மு. 5000) 
வாழ்ந்திருக்கின்றான்‌ என்பதை உறுதி செய்ய முடிகிறது. ஆயினும்‌ சில 
அண்மைக்கால மேற்பரப்பாய்வுகள்‌ வேலூர்‌ மாவட்டத்தின்‌ கிழக்குப்‌ 
பகுதியில்‌ கொசத்தலையார்‌ ஆற்றை ஒட்டி அரக்கோணம்‌ பகுதியில்‌ 
பழைய கற்காலத்திலேயே சுமார்‌ ஒரு லட்சம்‌ ஆண்டுகளுக்கு முன்பு 
மனிதன்‌ வாழந்திருக்கக்‌ கூடும்‌ என்பதை உறுதி செய்துள்ளன. 


கல்லேர்மலை அகழாய்வுகள்‌ 


கல்லேரிமலை வேலூர்‌ மாவட்டம்‌ குடியாத்தம்‌ வட்டம்‌ இராசாக்கல்‌ 
என்ற சிற்றூருக்கு அருகில்‌ அமைந்துள்ளது. ஆம்பூருக்கு அருகில்‌ 
உள்ள இந்த ஊர்‌ ஆம்பூரில்‌ இருந்து குடியாத்தம்‌ செல்லும்‌ சாலையில்‌ 
மேல்பட்டிக்கு அருகிலும்‌ உள்ளது. இந்த ஊரின்‌ வடக்குப்புறத்தீல்‌ 
பாலாறும்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ பாலாற்றின்‌ துணை ஆறான மலட்டாறும்‌ 
ஓடுகின்றன. இராசாக்கல்‌ கிராமத்தில்‌ ஏராளமான புதீய கற்களும்‌ 
மற்றும்‌ பெருங்கற்காலத்தைச்‌ சேர்ந்த தொல்லியல்‌ தரவுகளும்‌ 
ஏராளமாக காணப்படுகின்றன. இங்கு காணப்படும்‌ நடுகல்‌ ஒன்று 
இவ்வூரினை இராசகிரிப்‌ பட்டினம்‌ என குறிப்பிடுகின்றது. 


இவ்வூரின்‌ தொன்மை நிலையினை அறியும்‌ பொருட்டூ 1978- 
72-ஆம்‌ ஆண்டுகளில்‌ இங்கு சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தொல்லியல்துறையால்‌ முனைவர்‌ பேராசிரியர்‌ கே.வி. இராமன்‌ 
தலைமையில்‌ அகழாய்வு செய்யப்பட்டது. மொத்தம்‌ நான்கு அகழாய்வுக்‌ 


குழிகள்‌ அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அந்நான்கு குழிகளும்‌ மிகவும்‌ ஆழம்‌ 
குறைவாகவே காணப்பட்டது. மொத்தத்தில்‌ இங்கு புதீய கற்காலம்‌ 
மற்றும்‌ இரும்புக்‌ காலப்‌ பண்பாட்டு எச்சங்கள்‌ பெரிய அளவில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டது. 


இவ்வகழ்வாய்வில்‌ குறைந்த வகையிலான மட்கலன்கள்‌, 
மணிகள்‌, விளக்குகள்‌ போன்ற தொல்‌பொருட்களே கிடைத்தன. 
ஆயினும்‌ இங்கு கிடைத்த ஈமத்தாழிகள்‌ சிறப்பானவைகளாகும்‌. 
ஏனெனில்‌ புதிய கற்காலத்துப்‌ பண்பாட்டுக்‌ கூறான ஈமத்தாழிகள்‌ இங்கு 
கிடைத்திருப்பது புதிய கற்காலத்தின்‌ இறுதிக்காலம்‌ அல்லது புதிய 
கற்காலம்‌ மற்றும்‌ பெருங்கற்காலம்‌ ஆகியவற்றின்‌ இடைக்காலத்தினை 
(Transition period) இப்பகுதி பெற்றிருந்ததை அறிய உதவுகின்றன. 


வேலூர்‌ மாவட்டத்‌ வதால்லியல்‌ சின்னங்கள்‌ 


பொதுவாகத்‌ தொல்லியல்‌ சின்னங்கள்‌ தொல்லியல்‌ 
அறிஞர்களால்‌ மூன்று பிரிவுகளாகப்‌ பிரிக்கப்படுகீன்றது. ஓர்‌ 
தொன்மையான இடம்‌ கட்டிடம்‌, கோயில்‌ அல்லது கல்வெட்டு உலக 
வரலாற்றுடனும்‌ உலக மக்கள்‌ அனைவரும்‌ வந்து காணக்கூடிய 
முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாகக்‌ கருதப்பட்டால்‌ அக்கட்டிடம்‌ அல்லது 
கோயில்‌ உலகத்‌ தொல்லியல்‌ சின்னமாக (International Heritage 
Monument)eன கருதப்படும்‌ தமிழகத்தில்‌ மாமன்னன்‌ ராசராசனால்‌ 
கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில்‌, கங்கைகொண்ட சோழபுரத்தில்‌ 
அவன்‌ மகனான முதலாம்‌ இராசேந்திரன்‌ கட்டிய கங்கைகொண்ட 
சோழபுரம்‌ கோயில்‌ மற்றும்‌ மூன்றாம்‌ இராசராசன்‌ கட்டிய தாராசுரம்‌ 
கோயிலும்‌ மாமல்லபுரச்‌ சிற்பங்களும்‌ இவ்வகையைச்‌ சார்ந்ததாகும்‌. 
இக்கோயில்களின்‌ கட்டிட அமைப்புகளும்‌, சிற்பங்களும்‌ உலகப்‌ 
புகழ்பைற்றவைகளாகும்‌. 


அடுத்து (National Heritage monument) எனப்படுபவை 
களாம்‌. ஒரு நாட்டு வரலாற்றை எழுதுவதற்கு, வரலாற்றுச்‌ சான்றுகளாக 
இருப்பவைகளாகும்‌. மேற்குறிப்பிட்ட இருவகையான தொல்லியல்‌ 
சின்னங்களையும்‌ இந்தியாவில்‌ இந்தியத்‌ தொல்லியல்துறை 
(Archaeological Suervay of India) பாதுகாத்து வருகின்றது. 


23 


தமிழகத்தில்‌ வேலூர்‌ கோட்டை, சித்தன்னவாசல்‌ ஓவியங்கள்‌, 
ஆர்க்காட்டில்‌ உள்ள டைல்லிகேட்‌, செஞ்சிக்‌ கோட்டை முதலியன 
குறிப்பிடத்தக்கவைகளாகும்‌. இவைகளேயன்றி தமிழகத்தில்‌ சற்று 
ஏறத்தாழ 400 தொல்லியல்‌ சின்னங்கள்‌ இந்தியத்‌ தொல்லியல்‌ 
துறையால்‌ பாதுகாக்கப்படுகீன்றன. 


ஒரு கட்டடமோ, கோயிலோ, கல்வெட்டோ, இடமோ ஒரு 
மாநிலத்தின்‌ வரலாற்றை எழுதவும்‌, மாநீல அளவில்‌ முக்கியத்துவம்‌ 
பெற்றதாகவும்‌ கருதப்படுமானால்‌ அது மாநிலத்‌ தொல்லியல்‌ சின்னம்‌ 
(State monument) என கருதப்படுகின்றது. இவ்வாறான 
தொல்லியல்‌ சின்னங்கள்‌ தமிழகத்தில்‌ மொத்தம்‌ 88 உள்ளன. 
அவைகளைத்‌ தமிழகத்‌ தொல்லியல்‌ துறை பாதுகாத்து வருகீன்றது. 
மதுரையில்‌ உள்ள திருமலை மன்னர்‌ அரண்மனை, தஞ்சை 
அரண்மனை, இராமநாதபுரத்தில்‌ உள்ள சேதபதிகள்‌ அரண்மனை 
வெட்டுவான்‌ கோயில்‌, கூழம்பந்தல்‌ கங்கைகொண்ட சோழீஸ்வரர்‌ 
கோயில்‌, காஞ்சிபுரம்‌, சந்திரபிரபா கோயில்‌, ஆரணி பூண்டி அருகர்‌ 
கோயில்‌ முதலியன குறிப்பிடத்தக்கவைகளாகும்‌. 


= அரசு தொல்லியல்‌ துறையால்‌ வேலூர்‌ மாவட்டத்தில்‌ 
கண்டி மன்னர்‌ கல்லறை - வேலூர்‌ 
. ஆர்மாமலை குகை ஓவியம்‌ - மேல்‌ மலையாம்பட்டு 
. ஏழு கன்னியர்‌ சிலைகள்‌ - பெருங்காஞ்சி 
வாலீஸ்வரர்‌ கோயில்‌ - அரக்கோணம்‌ 
கஞ்சா சாகிப்‌ கல்லறை - சோளிங்கர்‌ 
ஆகியவை தொல்லியல்‌ சின்னங்களாக அறிவிக்கப்பட்டு 
பாதுகாக்கப்பட்டூம்‌, பராமரிக்கப்பட்டும்‌ வருகின்றன. இவைகள்‌ தவிர 
நடுவன்‌ அரசு தொல்லியல்‌ துறையால்‌ வேலூர்‌ மாவட்டத்தில்‌ சுமார்‌ 20 
தொல்லியல்‌ சின்னங்கள்‌ அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு 
வருகின்றது. அவற்றுள்‌ 
கோட்டை - வேலூர்‌ 
. ஜலகண்டேசுவரர்‌ கோயில்‌ - வேலூர்‌ 
. கோட்டை மசூதி - வேலூர்‌ 
. சோமநாதர்‌ கோயில்‌ - மேல்பாடி 
. அரிஞ்சய சோழீஸ்வரர்‌ கோயில்‌ - மேல்பாடி 
. சமணச்‌ சிற்பங்கள்‌ மற்றும்‌ கல்வெட்டுகள்‌ - வள்ளிமலை 
. சுப்பிரமணியசுவாமி கோயில - வள்ளிமலை 


கக்கல்‌ 


N O QI 8 QO N > 


24 


8. அரங்கநாதர்‌ கோயில்‌ - எருக்கம்பட்டூ 
9. டெல்லிகேட்‌ - ஆர்க்காடு 
10. பீரங்கி - ஆர்க்காடு 
11. மசூதியும்‌ குளங்களும்‌ - ஆர்க்காடு 
12. மசூதி அருகில்‌ உள்ள கட்டடங்கள்‌ - ஆர்க்காடு 
13. கொத்தளப்பகுதி - முப்பதுவெட்டி 
14. சமணக்‌ குகையும்‌ சிற்பங்களும்‌ - விளாப்பாக்கம்‌ 
15. கல்வெட்டு - சோளிங்கர்‌ 
16. நினைவுச்‌ சின்னங்களும்‌ 5 வரலாற்றுக்கு முற்பட்ட 
இடங்களும்‌ அடங்கும்‌. 


கண்டி மன்னன்‌ கல்லறை 


இலங்கையில்‌ கடைசியாக ஆட்சி செய்த தமிழ்‌ மன்னனான 
விக்ரம ராஜசிங்க மன்னனின்‌ கல்லறை கண்டி மன்னன்‌ கல்லறை என 
அழைக்கப்படுகிறது. இந்நினைவுச்‌ சின்னம்‌ வேலூரில்‌ உள்ள 
பாலாற்றங்கரையில்‌ புதிய பேருந்து நிலையத்திற்கு மேற்கே சுமார்‌ 150 
மீட்டர்‌ தூரத்தில்‌ அமைந்துள்ளது . அது தற்பொழுது மக்களால்‌ முத்து 
மண்டபம்‌ என அழைக்கப்படுகிறது. 


இலங்கையின்‌ கண்டியை ஆட்சி செய்த ராஜாதீராசனுக்கு 
வாரிசில்லாமல்‌ போகவே அவருக்குப்பின்‌ அவரது மனைவியின்‌ 
தம்பியான கண்ணுசாமி தமது 18வது வயதில்‌ விக்கீரம ராஜசிங்கன்‌ 
என்ற பட்டப்‌ பெயருடன்‌ கண்டி மன்னராக்கப்பட்டார்‌. இந்நீகழ்வுகளை 
பின்திரையில்‌ இருந்து இயக்கியவர்‌ அந்நாட்டு முதன்மந்தீரியான 
பிலிமைத்‌ தளவாய்‌ ஆகும்‌. தமிழகத்தின்‌, புதுக்கோட்டை மாவட்டம்‌ 
பூலாம்பட்டியில்‌ இருந்து கண்டிக்கு அழைக்கப்பட்ட சகோதரர்களான 
முத்துச்சாமியும்‌ அவன்‌ தம்பி கண்ணுசாமியும்‌ தனது கட்டுப்பாட்டில்‌ 
இருப்பான்‌ என நினைத்து கண்ணுசாமிக்குப்‌ பட்டம்‌ கட்டப்பட்டது. 
கண்ணுசாமி முதலமைச்சர்‌ பிலிமைத்தளவாயுடன்‌ ஒத்துப்போகாது 
போகவே முத்துசாமியை மன்னராக்கத திட்டமிட்டான்‌ அதற்காக 
ஆங்கிலேயரின்‌ துணையையும்‌ நாடினான்‌. ஆயினும்‌ விக்கீரமசிங்கன்‌ 
எதிரிகளை நேர்‌ கொண்டு அமைதியை நிலைநாட்டினான்‌ ஆனாலும்‌ 
நாடு பிடிக்கும்‌ ஆசை கொண்ட ஆங்கிலேயர்‌ மன்னனை விடுவதாக 


25 


இல்லை. முதலில்‌ மன்னருக்கு இனக்கமாக இருந்த டச்சுக்காரர்களை 
அங்கிருந்து வெளியேற்றியதுடன்‌ பிலிமைத்‌ தளவாயையும்‌, 
முத்துசாமியையும்‌ ஆசை வார்த்தைகள்‌ காட்டி தம்‌ வழிக்குக்‌ கொண்டு 
வந்தனர்‌. இலங்கையின்‌ கடற்கரைப்‌ பகுதியில்‌ பாக்கு வணிகர்களைத்‌ 
தாக்கி அவர்களின்‌ பாக்கு முட்டைகளைப்‌ பறிமுதல்‌ செய்தார்‌ என 
காரணம்‌ கூறி விக்கரமசிங்கன்‌ மீது ஆங்கிலேயரும்‌, முத்துசாமியும்‌, 
பிள்ளைத்‌ தளவாயும்‌ சேர்ந்து போர்‌ தொடுத்தனர்‌. விக்கிரமராஜசிங்கன்‌ 
26 ஆண்டுகள்‌ ஆங்கிலேயரை எதீர்த்துப்‌ போரிட்டான்‌ ஆயினும்‌ 
இறுதியில்‌ பரங்கியர்‌ படை வென்றதால்‌ மன்னனும்‌ அவனது 
குடும்பத்தினரும்‌ அரண்மனையைவிட்டு வெளியேறியும்‌ அவர்களை 
ஆங்கிலேயர்‌ சிறைபிடித்து கண்டியில்‌ இருந்தால்‌ மன்னருக்கு 
மக்களின்‌ ஆதரவு பெருகும்‌ என பயந்து மன்னரையும்‌ அவரது 
குடும்பத்தினரையும்‌ வேலூருக்கு HIG கடத்தி 8-3-1816 முதல்‌ வேலூர்‌ 
கோட்டையில்‌ அவர்களைச்‌ சிறைவைத்தனர்‌. 16 ஆண்டுகால 
சிறைவாசத்திற்குப்‌ பிறகு விக்கிரமசிங்கராசா 31-1-1832-ல்‌ மரணம்‌ 
எய்தினார்‌. அவரது உடல்‌ வேலூர்‌ பாலாற்றங்கரையில்‌ புதைக்கப்பட்டது. 
அவருக்கு அருகிலேயே அவரது உறவினர்களின்‌ உடல்களும்‌ அடக்கம்‌ 
செய்யப்பட்டது. இதுவே கண்டி மன்னர்‌ கல்லறையாகும்‌. 


இலங்கையை ஆட்சி செய்த கடைசி தமிழ்‌ மன்னனின்‌ 
கல்லறையை தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை நீனைவுச்‌ 
சின்னமாக அறிவித்து பாதுகாத்து வருகின்றது. விக்கீரமராஜ 
சிங்கனின்‌ புகழையும்‌ பெருமையையும்‌ நீலைநாட்ட அவர்களின்‌ 
கல்லறைகள்‌ மீது தமிழ்நாடூ அரசு சார்பில்‌ ரூபாய்‌ 7 லட்சம்‌ செலவில்‌ 
முத்து மண்டபம்‌ கட்டப்பட்டது. இதனை 1-7-1990 அன்று 
மாண்புமிகு தமிழக முதல்வர்‌ டாக்டர்‌ கலைஞர்‌ அவர்கள்‌ 
திறந்து வைத்தார்கள்‌. 


கஞ்சா சாகிப்‌ கல்லறை - சோளிங்கர்‌ 
வாலாசா வட்டம்‌ சோளிங்கர்‌ பேரூந்து நிலையத்திற்கு எதிரே 


முக்கிய சாலையின்‌ ஓரத்தில்‌ இச்சின்னம்‌ அமைந்துள்ளது. 15 அகலமும்‌ 
35 அடி நீளமும்‌ கொண்ட இக்கல்லறை கஞ்சா சாகீப்‌ கல்லறை என 


26 


அழைக்கப்படுகின்றது. இச்சின்னம்‌ தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ 
துறையால்‌ பாதுகாக்கப்படும்‌ சின்னங்களில்‌ ஒன்றாகும்‌. இக்கட்டிடம்‌ 
சுதையாலும்‌ செங்கற்கலாலும்‌ கட்டப்பட்டதாகும்‌. கீ.பி. 1781-ஆம்‌ 
ஆண்டு ஆங்கிலப்படைகளுக்கும்‌ திப்புசுல்தான்‌ படைகளுக்கும்‌ 
இடையில்‌ சோளிங்கரில்‌ நடந்த போரின்‌ பொழுது தீப்புசுல்தான்‌ 
படையின்‌ சார்பில்‌ போரிட்டு மரணமடைந்த படை வீரர்களின்‌ உடல்கள்‌ 
மொத்தமாக இங்கு அடக்கம்‌ செய்யப்பட்டூள்ளது. (ஒரு பெரிய குழி 
வெட்டி அதில்‌ மொத்தமாக வீர மரணமடைந்த வீரர்களின்‌ உடல்கள்‌ 
மண்ணில்‌ மூடப்பட்டது என நம்பப்படுகின்றது. ) இதனை அறிய இதன்‌ 
நுழைவாயின்‌ மேல்‌ உள்ள ஆங்கிலக்‌ கல்வெட்டு ஒன்று 
தெளிவாக்குகீன்றது. 


அக்கல்வெட்டு பின்வருமாறு உள்ளது : 

This tomb which is belived to mark the spot 
where the bodies of the 

Slain of the Mysore Army were intepred 

is conserved by the Government of India 

to commemorate the Battle of sholinghur1/81 


ஏறா கன்னியர்‌ சிலைகள்‌ - ஸருங்காஞ்சீ 


தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறையால்‌ பாதுகாக்கப்பட்டு வரும்‌ 
தொல்லியல்‌ சின்னங்களில்‌ பெருங்காஞ்சி ஏழு கன்னியர்‌ சிலைகளும்‌ 
ஒன்றாகும்‌. இந்நினைவுச்‌ சின்னம்‌ வாலாசாவில்‌ இருந்து சோளிங்கர்‌ 
செல்லும்‌ சாலையில்‌ உள்ள பெருங்காஞ்சி என்ற கிராமத்தின்‌ கிழக்கில்‌ 
அமைந்துள்ளது. பல்லவர்‌ காலத்தில்‌ செதுக்கப்பட்ட இச்சிலைகள்‌ கி.பி. 
8-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தவைகளாகும்‌. பல்லவர்களின்‌ 
கலைப்பாணிக்கு இச்சிலைகள்‌ ஓர்‌ நல்ல எடுத்துக்காட்டாக 
அமைந்துள்ளன. 


ஏழு கன்னியர்‌ என்றமைக்கப்படூம்‌ 
1. பிராமி 


2. மாகேஸ்வரி 


3. கெளமாரி 


27 


. வைஷ்ணவி 
. வாராகி 

. இந்திராணி 
7. சாமுண்டி 


o 0] A 


இவர்களுடன்‌ விநாயகர்‌ சிற்பமும்‌ வீரபத்தீரர்‌ சிற்பமும்‌ அமைந்துள்ளது 
குறிப்பிடத்தக்கது. 


பல்லவர்‌ கால ஓவியம்‌ - அருறாறலை 


வேலூர்‌ மாவட்டம்‌ வாணியம்பாடி வட்டத்தில்‌ உள்ள 
மேல்மலையாம்பட்டு என்ற ஊருக்கு அருகில்‌ உள்ள சிறுகுன்றுத்‌ தொடர்‌ 
வரிசையில்‌ இந்நினைவுச்‌ சின்னம்‌ அமைந்துள்ளது. அங்குள்ள 
குன்றின்‌ அடிப்பாகத்தில்‌ இயற்கையாக அமைந்துள்ள குகைத்தளத்தீன்‌ 
மேல்‌ பகுதியில்‌ பல்லவர்‌ காலத்து சமணச சிற்பங்கள்‌ 
வரையப்பட்டிருந்தது. தற்போது அவைகள்‌ காலப்டோக்கில்‌ பெரும்பகுதி 
உதிர்ந்துவிட்டது. ஓவியங்கள்‌ இருந்தமைக்‌ காண எச்சங்கள்‌ மட்டுமே 
அங்கும்‌ இங்கும்‌ காணப்படுகின்றது. முனைவர்‌ நாகசாமி அவாகள்‌ 
தமது ஓவியப்பாவை என்ற நூலில்‌ இங்குள்ள ஓவியம்‌ குறித்து விரிவாக 
எடுத்துரைக்கின்றார்‌ எனினும்‌ தற்பொழுது அங்கு ஓவியங்கள்‌ உதிர்ந்து 
விட்டன. இவ்வோவியங்களுக்குக்‌ கீழே தரையில்‌ சமணக்‌ 
கல்படுக்கைகளும்‌ கி.பி. 7 மற்றும்‌ 8-ஆம்‌ நூற்றாண்டில்‌ கட்டப்பட்ட 
சமணர்கள்‌ வாழ்ந்த கட்டிடப்‌ பகுதிகளும்‌ உள்ளன. இந்நினைவுச்‌ 
சின்னத்திற்கு மிக அருகாமையிலேயே பெருங்கற்கால நீனைவுச்‌ 
சின்னங்கள்‌ சிலவும்‌ கருப்புச்‌ சிவப்பு மட்பாண்ட ஓடுகளுடன்‌ கூடிய 
சாம்பல்‌ மேடூ ஒன்றும்‌ உள்ளது. 


வேலூர்‌ கேட்டை 


வேலூர்‌ மாவட்டத்தில்‌ அமைந்துள்ள முக்கியமான தொல்லியல்‌ 
சின்னம்‌ வேலூர்‌ கோட்டையாகும்‌. இக்கோட்டையும்‌ அதனுள்‌ 
அமைந்துள்ள கட்டிடப்‌ பகுதிகளும்‌ இந்தியத்‌ தொல்லியல்‌ துறையால்‌ 
பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இக்கோட்டையை கி.பி. 1526 - 1595ல்‌ 
வேலூர்‌ பகுதியை ஆட்சி செய்த சின்ன பொம்மு நாயக்கராலும்‌ 


28 


அவர்களின்‌ சகோதரர்களாலும்‌ கட்டப்பட்டதாகும்‌. இக்கோட்டை 
வேலூரின்‌ மையப்பகுதியில்‌ 133 ஏக்கர்‌ நீலப்பரப்பில்‌ அமைந்துள்ளது. 
தென்னிந்தியாவில்‌ கோட்டைகள்‌ எப்படி கட்டப்பட்டிருக்கும்‌ என்பதை 
அறிய முழுமையாக நமக்குக்‌ கீடைக்கக்‌ கூடிய ஒரே கோட்டை வேலூர்‌ 
கோட்டையேயாகும்‌. இக்கோட்டையின்‌ உள்பகுதீயிலேயே இந்து 
மதத்தினர்‌ வணங்கும்‌ ஜலகண்டேசுவரர்‌ கோயிலும்‌, கிருத்துவர்கள்‌ 
வணங்கும்‌ 1846-6 கட்டப்பட்ட தேவாலயம்‌ ஒன்றும்‌ இசுலாமியப்‌ 
பெருமக்கள்‌ தொழுகை நடத்தும்‌ மசூதி ஒன்றும்‌ அமைந்துள்ளது 
சிறப்பான ஒன்றாகும்‌. 


மேலும்‌ இக்கோட்டையில்‌ ஐதர்‌ மகால்‌, திப்பு மகால்‌, பேகம்‌ 
மகால்‌, கண்டி மகால்‌ பாதுஷா மகால்‌ என்று ஐந்து மன்னர்‌ 
பரம்பரையினரைக்‌ குறிப்பிடும்‌ மகால்கள்‌ அமைந்துள்ளன. வேலூர்‌ 
கோட்டையும்‌ அதனைச்‌ சுற்றியுள்ள பெரிய அகழியும்‌ மிகவும்‌ முக்கியம்‌ 
வாய்ந்தவைகளாகும்‌. 


CGmeountie கோயில்கள்‌ 


வேலூர்‌ மாவட்டத்தீல்‌ வாலாசா வட்டத்தில்‌ மேல்பாடி என்னும்‌ ஊர்‌ 
வரலாற்றுச்‌ சிறப்பு மிக்க ஓர்‌ ஊராகும்‌. பேரரசன்‌ இராசராசன்‌ இங்கு 
சோமநாதருக்குக்‌ கோயில்‌ எடுப்பித்ததும்‌ அதன்‌ அருகிலேயே 
இராசராசன்‌ தமது பாட்டனார்‌ அரிஞ்சயச்‌ சோழனுக்கு அவரை அடக்கம்‌ 
செய்த இடத்தில்‌ அரிஞ்சய சோழீஸ்வரம்‌ என்ற பெயரில்‌ பள்ளிப்படை 
கோயில்‌ ஒன்று எடுப்பித்ததுமே காரணமாகும்‌. இவ்விரு சிறப்பு மிக்க 
கோயில்களும்‌ நுகா என்னும்‌ ஆற்றங்கரையில்‌ அமைந்துள்ளது. 
போற்றுதளுக்குரியதாகும்‌. இவ்வூரில்‌ உள்ள கோயில்களில்‌ முதலாம்‌ 
இராசராசன்‌, முதலாம்‌ ராசேந்திரன்‌, கோப்பெருஞ்சிங்கன்‌, 
சம்புவராயர்கள்‌, விசய நகர மன்னர்கள்‌ ஆகியோரின்‌ கல்வெட்டுகள்‌ 
நீறைந்து காணப்படுவதும்‌ அவற்றின்‌ மூலம்‌ அக்கால வரலாற்றை 
அறிய முடிவதும்‌ சிறப்பான ஒன்றாகும்‌. 

மேல்பாடியில்‌ உள்ள சோமநாதர்‌ கோயிலில்‌ உள்ள ஏழு 
கன்னியர்‌ சிற்பங்களும்‌ பிற சிற்பங்களும்‌ ராசராசன்‌ காலத்துச்‌ சிற்பக்‌ 
கலைக்கு எடுத்துக்காட்டாகத்‌ திகழ்கின்றன. 


29 


வள்ளீமலை நினைவுச்‌ சின்னங்கள்‌ 


வேலூர்‌ மாவட்டத்தின்‌ குறிப்பிடத்‌ தக்க நினைவுச்‌ சின்னங்களில்‌ 
வள்ளிமலை சமணச்‌ சிற்பங்களும்‌ ஒன்றாகும்‌. இந்நினைவுச்‌ சின்னம்‌ 
தற்போது காட்பாடி வட்டத்தில்‌ அமைந்துள்ளது. இங்கு கி.பி. 9 மற்றும்‌ 10- 
ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த சமணச்‌ சிற்பங்கள்‌ உள்ளன. இராட்டிரகூட 
மன்னரான மூன்றாம்‌ கீருஷ்ணாவின்‌ கல்வெட்டும்‌ இங்குள்ளது. 
இவ்வூரின்‌ அருகில்‌ அமைந்துள்ள மேல்பாடியும்‌, கோட்டைமேடூ என்ற 
பகுதியும்‌ வரலாற்றுச்‌ சிறப்பு மிக்க இடங்களாகும்‌. கோட்டை மேட்டுப்‌ 
பகுதியில்‌ சில ஆண்டுகளுக்கு முன்பு இராசராசன்‌ காலத்து 
வெள்ளிக்காசுகள்‌ கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. இங்குள்ள சமணச்‌ 
சிற்பங்களும்‌ தீர்த்தங்கரர்‌ சிற்பங்களும்‌ கி.பி.9-ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
கலைப்பாணிக்கு சிறந்த எடூத்துக்காட்டுகளாகத்‌ திகழ்கின்றன. 


திருப்யான்‌ மலை 


திருப்பான்மலை இந்தியத்‌ தொல்லியல்‌ துறையால்‌ 
பாதுகாக்கப்பட்டு வரும்‌ சின்னமாகும்‌. இது ஆர்க்காட்டில்‌ இருந்து 
தென்மேற்கே 6 கி.மீ. தூரத்தில்‌ விளப்பாக்கம்‌ என்ற கீராமத்தின்‌ 
எல்லைப்‌ பகுதியில்‌ ஆர்க்காடு கண்ணமங்கலம்‌ செல்லும்‌ சாலையில்‌ 
அமைந்துள்ளது. 


இங்கு பல்லவர்காலக்‌ குடைவரை ஒன்று குன்றின்‌ 
தென்பகுதியில்‌ அமைந்துள்ளது. ஆறு முழுத்தூண்களையும்‌ இரு 
அரைத்‌ தூண்களையும்‌ கொண்டு குடைவரை குடையப்பட்டூள்ளது. 
இக்குடைவரையின்‌ மேல்‌ பகுதியில்‌ சமணத்‌ தீர்த்தங்கரர்‌ சிற்பம்‌ ஒன்று 
குடையப்பட்டூள்ளது. இக்குன்றின்‌ மேல்‌ சமணப்படுக்கைகள்‌ சிலவும்‌ 
அக்கால செங்கல்‌ கட்டிடப்‌ பகுதிகள்‌ சிலவும்‌ சிதைந்த நிலையில்‌ 
உள்ளது. அழகிய அம்பிகை ய்கஷியின்‌ உருவம்‌ ஒன்று 
வடிவமைக்கப்பட்டூள்ளது. அச்சிற்பம்‌ பல்லவ மன்னன்‌ தந்திவர்மன்‌ 
காலத்தில்‌ வெட்டப்பட்டது என்பதை இங்குள்ள கல்வெட்டு கூறுகின்றது. 
இங்கிருந்த சமண முனிவர்களுக்கு இதன்‌ அருகிலேயே கூராம்பாடி 
என்ற ஊரை இறையிலியாக இராசராசன்‌ கொடையாக அளித்ததை 


3O 


இங்குள்ள மற்றொரு கல்வெட்டு தெரிவிக்கின்றது. மேல்‌ குன்றிலும்‌ 
இக்கல்வெட்டின்‌ அருகிலும்‌ தீர்த்தங்கரர்‌ சிற்பங்கள்‌ அழகுற புடைப்புச்‌ 
சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டூுளளன. 


மகேந்திரவாடி 


அரக்கோணம்‌ வட்டம்‌ மகேந்தீரவாடியில்‌ அமைந்துள்ள மகேந்தீர 
விஷ்ணுகிருகம்‌ என்னும்‌ குடைவரை குறிப்பிடத்தக்க ஓர்‌ வரலாற்றுச 
சின்னமாகும்‌. இச்சின்னத்தீனை இந்தியத்‌ தொல்லியல்‌ துறை 
பாதுகாத்து வருகின்றது. 


இக்குடைவரை கோயில்‌ தமிழகத்தில்‌ ஏற்படுத்தப்பட்ட மிகவும்‌ 
பழமையான குடைவரைகளில்‌ ஒன்றாகும்‌. இது கீ.பி.600-630-ஆம்‌ 
ஆண்டுகளில்‌ ஆட்சி செய்த மகேந்திரவாமன்‌ காலத்தில்‌ குடையப்பட்ட 
குடைவரையாகும்‌. இக்குடைவரைக்கு மகேந்திர விஷ்ணுகீருகம்‌ என்று 
மகேந்திரப்‌ பல்லவன்‌ பெயரிலேயே பெயரிடப்பட்டள்ளதை இங்குள்ள 
மகேந்திரவர்மன்‌ காலத்து கிரந்தக்‌ கல்வெட்டு நமக்குத்‌ 
தெளிவாக்குகின்றது. 


வெட்டவெளியான ஓர்‌ இடத்தில்‌ தனியான ஒரு சிறு பாறையை 
குடைந்து உருவாக்கப்பட்டிருப்பது இதன்‌ சிறப்பாகும்‌. காண்போரை 
கவரும்‌ வண்ணம்‌ இரு முழுத்தூண்களுடனும்‌ இரு அரைத்‌ 
தூண்களுடனும்‌ மிகவும்‌ எளிய முறையில்‌ இக்குடவரை 
குடையப்பட்டூள்ளது. தூண்களில்‌ போதிகை மட்டுமே குடையப்பட்டூள்ளது 
மிகவும்‌ எளிமையாக உள்ளது. 


திப்பு சுல்தான்‌ குடும்பத்தினர்‌ கல்லறைகள்‌ 


ஆங்கிலேயருக்கு எதீராக நடந்த சண்டையில்‌ திப்பு சுல்த்தான்‌ 
4-5-1799 அன்று கொல்லப்பட்டார்‌. அவரை ஸ்ரீரங்கப்பட்டணத்திலேயே 
அடக்கம்‌ செய்தனர்‌. அவரது உறவினர்கள்‌ கைதிகளாக வேலூர்‌ 
கோட்டைக்குக்‌ கொண்டூ வரப்பட்டனர்‌. அவர்கள்‌ ஒருவர்பின்‌ ஒருவராக 
இறக்கவே அவர்களை கோட்டையில்‌ இருந்த சுமார்‌ 1 கி.மீ. கிழக்கே 


31 


ஆர்க்காடு செல்லும்‌ சாலையில்‌ உள்ள கல்லறைத்‌ தோட்டத்தில்‌ 
அடக்கம்‌ செய்தனர்‌. அவர்கள்‌ அடக்கம்‌ செய்தவர்களில்‌ திப்புவின்‌ 
உறவினர்கள்‌ : 
1. பக்ஷி பேகம்‌ குப்புவின்‌ தாயார்‌ மறைவு 1808 
. பல்ஹா பேகம்‌ ஹைதரின்‌ மனைவி 
. துல்காரா பேகம்‌ (தீப்புவின்‌ மகள்‌) 
. பூர்ணியா [ீப்புவின்‌ முதல்‌ அமைச்சர்‌ 
பூர்ணியாவின்‌ மகள்‌ 
. முஸ்தபா சாகிபு தீப்புவின்‌ அமைச்சர்‌ 
. அன்வர்‌ (மற்றுமோர்‌ அமைச்சர 


v N O Q ந Q N 


. மிர்ஜாராஜா anreneett GuLehlest மருமகன்‌ துல்காராபேகம்‌ 
கணவர்‌ - 1835) 
9. பாத்திமா பேகம்‌ - திப்புவின்‌ இன்னொரு மகள்‌ - 1835) 
10. பாதுஷா பேகம்‌ கப்புவின்‌ மனைவி] - 1835 
ஆகியோர்‌ அடங்குவர்‌ இக்கல்லறைகள்‌ மிகவும்‌ அழகுற இந்தோ 
சார்சானிக்‌ கட்டிடக்‌ கலைப்‌ பாணியைப்‌ பின்பற்றி கட்டப்பட்டுள்ளது. 
மேலும்‌ இக்கல்லறைகள்‌ ஹைதர்‌ அலி, திப்பு சுல்தான்‌ ஆகியோரின்‌ 
வீரத்தையும்‌ புகழையும்‌ உலகுக்குப்‌ பறைசாற்றும்‌ வண்ணம்‌ 
அமைந்துள்ளன. 


ATKSEKLGSE சின்னங்கள்‌ 


கோட்டைகள்‌ 

ஆர்க்காட்டில்‌ நவாப்‌ சாதத்துல்லாகான்‌ கட்டிய அரண்மனையின்‌ 
இடுபாட்டூப்பகுதிகளும்‌, தூர்ந்து விட்ட அகழியும்‌, மகதிகளும்‌ பிற 
கட்டிடப்பகுதிகளும்‌ மிகவும்‌ பழமையானவைகளாகும்‌. இவைகள்‌ கி.பி. 
18-ஆம்‌ நூற்றாண்டில்‌ செங்கற்களாலும்‌ சுதையாலும்‌ 
கட்டப்பட்டவைகளாகும்‌. அவைகள்‌ தற்பொழுது பெரும்பகுதி 
அழிந்துவிட்டன. கோட்டைப்‌ பகுதியில்‌ உள்ள குளம்‌. தொழுகை செய்த 
மசூதி, அதன்‌ அருகில்‌ உள்ள கிணறு போன்றவையே எஞ்சியுள்ளன. 
இக்கோட்டைப்பகுதி சுமார்‌ 10 ஏக்கர்‌ நிலப்பரப்பில்‌ விரிந்துள்ளது. 
பாலாற்றில்‌ இருந்து மசூதிக்கு அருகில்‌ உள்ள குளத்திற்குத்‌ தண்ணீர்‌ 
வந்து மீண்டும்‌ பாலாற்றிற்கே செல்லும்‌ வண்ணம்‌ தண்ணீர்‌ வசதி 
செய்யப்பட்டூள்ளது போற்றத்‌ தக்க ஓர்‌ அமைப்பாகும்‌. இக்கோட்டைக்கு 
ஆலம்பான கோட்டை என்று பெயர்‌. 
அல்லிக்‌ 

கி.பி. 18-ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஆர்க்காட்டின்‌ நவாப்‌ உரிமைக்காக 
சந்தாசாகிப்பிற்கும்‌ முகமது அலிக்கும்‌ நடந்த போரில்‌ ஆங்கிலேயர்‌ 
முகமதுஅலி சார்பாக போரில்‌ நுழைந்தனர்‌. 26-8-1751-ஆம்‌ 
நாளன்று முகமதலியின்‌ சார்பாக ஆங்கிலப்‌ படைகள்‌ ஆர்க்காட்டில்‌ 
நுழைந்து போட்டியாளரான சந்தாசாகிப்பை கோட்டையை விட்டு விரட்டி 
இராபட்‌ கிளைவ்‌ தலைமையில்‌ வெற்றி கண்டனர்‌. இராபட்‌ கிளைவின்‌ 
இவ்வெற்றியே பின்னாளில்‌ ஆங்கிலேயர்‌ ஆதிக்கம்‌ இந்தியா முழுவதும்‌ 
பரவி இந்தியாவை ஆங்கிலேயர்‌ கைப்பற்றக்‌ காரணமாக அமைந்தது. 
எனவே தனது வெற்றியின்‌ நீனைவாக இராபட்‌ கிளைவ்‌ கட்டிய 
இக்கட்டடமே டெல்லிகேட்‌ என அழைக்கப்படகின்றது. இந்த டெல்லிகேட்‌ 
நுழைவாயில்‌ தரைதளம்‌ முதல்தளம்‌ என இருபகுதிகளைக்‌ கொண்டது. 
தரை தளத்தின்‌ நுழைவு வாயிலின்‌ இருபுறமும்‌ ஆயுதக்கிடங்காகப்‌ 
பயன்படுமாறு வடிவமைக்கப்பட்டூள்ளது. முதல்‌ தளத்தில்‌ 
காற்றோட்டமாக வீரர்கள்‌ தங்கவும்‌, அங்கிருந்தே அவர்கள்‌ எதிரிகளின்‌ 
வருகையையும்‌ நடமாட்டத்தையும்‌ கண்காணிக்க வசதியாகவும்‌ 


33 


பீரங்கிகள்‌ பொறுத்தி பீரங்கி தாக்குதல்‌ நடத்த ஏதுவாகவும்‌ உள்ளவாறு 
இக்கட்டிடம்‌ வடிவமைக்கப்பட்டூள்ளது. உறுதியான செங்கல்‌ மற்றும்‌ 
சுதைகளைக கொண்டு சுமார்‌ 4 அடி அகலத்தில்‌ சுவர்‌ 
அமைக்கப்பட்டூள்ளது போற்றத்‌ தக்கதாகும்‌. 
பச்சைக்கல்‌ மசூதி (காகா) 

ஆர்க்காட்டில்‌ நவாப்புகளின்‌ காலத்தில்‌ 365 மசூதிகள்‌ 
இருந்ததாகவும்‌ ஒரு இசுலாமிகள்‌ தினமும்‌ ஓர்‌ மகதிக்கு என சுழற்சி 
முறையில்‌ தொழுகைக்கு சென்றால்‌ வருடத்தீற்கு ஒரு நாள்‌ மட்டுமே 


ஒரு மசூதியில்‌ தொழுகை புரிந்தனர்‌ என்ற செவிவழிச்‌ செய்தி இங்கு 
நீலவி வருகின்றது. 


முஸ்லீம்‌ பெரியவர்களை அடக்கம்‌ செய்த இடத்தில்‌ தர்க்கா எழுப்பி 
அவர்களுக்கு மரியாதை செய்து வணங்கும்‌ பழக்கம்‌ உள்ளது. 
அவ்வாறு கி.பி. 17-18-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த தீப்பு அவுலியா என்ற 
இசுலாமியப்‌ பெரியவரை அடக்கம்‌ செய்த இடத்தில்‌ எழுப்பப்பட்டுள்ள 
குர்க்காவே தற்பொழுது பச்சைக்கல்‌ மசூதி என அழைக்கப்படுகின்றது. 
முழுவதும்‌ பச்சைநிற கற்களைக்‌ கொண்டு இந்திய இசுலாமிய 
கட்டடக்கலைப்‌ பாணியில்‌ இக்கட்டடம்‌ கட்டப்பட்டு காணபோரைக்‌ கவரும்‌ 
வண்ணம்‌ கட்டப்பட்டுள்ளது. 


இவ்வாறு வேலூர்‌ மாவட்டத்தின்‌ பல்வேறு பகுதீகளிலும்‌ சிறப்பான 
பல தொல்லியல்‌ சின்னங்களும்‌ கட்டடங்களும்‌ அமைந்துள்ளது. 
இம்மாவட்டத்திற்குச்‌ சிறப்புச்‌ சேர்க்கும்‌ நீகழ்வுகளில்‌ ஒன்றாகும்‌. 


வசீஸ்டீஸ்வரர்‌ திருக்கோயில்‌ - வேப்பூர்‌ 


வேலூர்‌ மாவட்டம்‌, வாலாசா வட்டத்தில்‌ சென்னை - பெங்களூர்‌ 
தங்கநாற்கரச்‌ சாலையை ஒட்டி பாலாற்றின்‌ தென்கரையில்‌ ஆர்க்காடு 
நகருக்கு வடமேற்கே சுமார்‌ 4 கி.மீ. தூரத்தில்‌ வேப்பூர்‌ என்ற அழகிய 
சிற்றூர்‌ அமைந்துள்ளது. இவ்வூருக்கும்‌ பாலாற்றுக்கும்‌ இடையில்‌ 
பாலாற்றின்‌ தென்கரையில்‌ வசிஸ்டீஸ்வரர்‌ கோயில்‌ அமைந்துள்ளது. 


34 


காஞ்சியில்‌ காமாட்சியாக இருந்த அன்னையை மணம்‌ முடித்து 
இறைவன்‌ கயிலாயத்தில்‌ இருந்து காஞ்சிபுரம்‌ வந்ததாகவும்‌ 
இறைவனின்‌ திருமண விழாவைக்‌ காண்‌ வடபுலத்தீல்‌ இருந்து 
முனிவர்கள்‌ பலர்‌ காஞ்சிபுரம்‌ வந்து காஞ்சிபுரத்தைச்‌ சுற்றி மடங்கள்‌ 
அமைத்துத்‌ தங்கினார்கள்‌ என்றும்‌ அவ்வாறு தங்கிய முனிவர்களில்‌ 
வசிஸ்டர்‌ வேப்பூரில்‌ இருந்த வனப்பகுதியில்‌ தங்கினார்‌ என்றும்‌ அவர்‌ 
தினமும்‌ இறைவனை வணங்க இறைவனை எழுந்தருளச்‌ செய்தார்‌ 
என்றும்‌ அவர்‌ நிறுவிய லிங்கம்தான்‌ வசிஸ்டீஸ்வர்‌ என்றும்‌ செவி வழிச்‌ 
செய்தி நிலவி வருகின்றது. வசிஸ்டரால்‌ நீர்மானிக்கப்பட்டதாலேயே 
இக்கோயில்‌ * வசிஸ்டீஸ்வர்‌ கோயில்‌” என்றும்‌ அழைக்கப்படுகின்றது. 


வேப்பூரில்‌ உள்ள வசிஸ்டீஸ்வரர்‌ கோயில்‌ இன்றைய 
தமிழகத்தின்‌ வடபகுதியின்‌ ஒரு பகுதியை கி.பி. 14-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
' படைவீடு ராஜ்ஜியம்‌” என்ற பெயரில்‌ சீரோடும்‌ சிறப்போடும்‌ ஆட்சி செய்த 
சம்புவராயர்களின்‌ ஆட்சியில்‌ கட்டப்பட்டதாகும்‌. வென்று மண்கொண்ட 
ஏகாம்பரநாத சம்புவராயன்‌ மகனான இரண்டாம்‌ இராசாநாராயண 
சம்புவராயரால்‌ அவரது 19-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ கி.பி 1356-ஆம்‌ 
ஆண்டு கட்டப்பட்டது என்பதை இக்கோயிலில்‌ உள்ள அம்மன்னன்‌ 
கல்‌வெட்டால்‌ அறியமுடிகின்றது. எனினும்‌ வேப்பூர்‌ வயல்வெளியில்‌ 
உள்ள ஓர்‌ கல்வெட்டு இராசநாராயணன்‌ தந்தையான ஏகாம்பரநாத 
சம்புவராயர்‌ காலத்திலேயே கி.பி. 1339 இக்கோயிலைப்‌ பற்றிய 
குறிப்பைத்‌ தருகின்றது. எனவே இக்கோயில்‌ முதலில்‌ சுதையாகவோ 
சிறிய கோயிலாகவோ இருந்திருக்கலாம்‌. அதை ராசநாராயணன்‌ 
கற்றளியாக மாற்றி பெரிய அளவில்‌ கட்டியுள்ளார்‌ என்பது இதிலிருந்து 
புலணாகிறது. 


இக்கோயிலின்‌ கருவறை சிறியதாக கிழக்கு நோக்கி 
அமைக்கப்பட்டூள்ளது. கருவறையின்‌ நுழைவாயில்‌ இரண்டு 
அரைத்தூண்களுக்கு இடையில்‌ உள்ளவாறு அழகாக வடிவமைத்து 
கட்டப்பட்டுள்ளது. கருவறைக்கமேல்‌ விமானம்‌ கட்டப்பட்டுள்ளது. 
விமானம்‌ அதிட்டானம்‌ முதல்‌ கும்ப பஞ்சரம்‌ வரை கற்றளியாகவும்‌ 
அதற்கு மேல்‌ உள்ள பகுதி சிகரம்‌ வரை சுதையாலும்‌ கட்டப்பட்டுள்ளது. 
வியாசர கலைப்பாணியில்‌ ஏக தள விமானமாக இவ்விமானம்‌ 
கட்டப்பட்டுள்ளது. விமானத்தின்‌ கர்ண கூடுகளில்‌ சிற்பங்கள்‌ ஏதும்‌ 
காணப்படவில்லை. ஆனால்‌ விமானத்தின்‌ சிகரப்பகுதியில்‌ இருந்து 


35 


பூங்கொத்துக்கள்‌ வரிசையாகக்‌ கீழ்நோக்கித்‌ தொங்குவது போன்ற 
பூச்சர அமைப்பு காட்டப்பட்டூள்ளது. இவ்வமைப்பு சம்புவராய 
மன்னாகளின்‌ கோயில்களில்‌ அவர்களின்‌ கட்டிடங்களுக்கே உரிய 
கலைப்பாணியாக கையாளப்பட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க 
ஒன்றாகும்‌. கருவறை யானது பீடம்‌, உபபீடம்‌, ஜகதி, கண்டம்‌, 
முப்பட்டைக்‌ குமுதம்‌, பட்டிகை, வேதிகை முதலியப்‌ பகுதிகளைக்‌ 
கொண்டு விளங்குகிறது. இக்கோயிலில்‌ அடுத்து குறிப்பிடப்பட வேண்டிய 
சிறப்பு கருவறையின்‌ வடபுறமும்‌, தென்புறமும்‌ அமைந்துள்ள கும்ப 
பஞ்சரங்கள்‌ ஆகும்‌. இவைகள்‌ இரண்டு அரைத்தூண்களுக்கு 
இடையில்‌ உள்ளவாறு அதிட்டானம்‌ முதல்‌ நாசிவரை பெரியவைகளாக 
அழகான வேலைப்பாடுகளுடன்‌ வடிவமைக்கப்பட்டுள்ளது. 
இக்கோயிலின்‌ மகாமண்டபத்தீன்‌ நுழைவாயிலில்‌ உள்ள 
வாயிற்காப்போன்‌ சிற்பங்களும்‌ குறிப்பிடத்‌ தக்கவகையிலும்‌ 
சிறப்பாகவும்‌ அழகாகவும்‌ அமைக்கப்பட்டூள்ளது. 


கோயிலின்‌ தேவகோட்டத்தீல்‌ உள்ள சிலைகள்‌ பிற்காலத்தில்‌ 
மாற்றப்பட்டுள்ளன. எனினும்‌ நந்தி, சூரியன்‌, சந்திரன்‌, ஏழு கன்னியர்‌ 
சிற்பங்கள்‌ மற்றும்‌ நவகீரகச்‌ சிற்பங்களும்‌ சம்புவராயர்‌ காலத்துச்‌ 
சிற்பங்களாகவே உள்ளன. கருவறையை அடுத்து கருவறையையும்‌ 
நடூமண்டபத்தினையும்‌ ஒரு சிறிய இடைநாழி இணைக்கீன்றது. 
இம்மண்டபத்தை அடுத்து ஒரு மகாமண்டபம்‌ உள்ளது. இதுவரை 
மேற்சொன்ன கட்டடங்கள்‌ அனைத்தும்‌ இக்கோயிலில்‌ 
சம்புவராயர்களால்‌ கட்டப்பட்ட பகுதிகளாகும்‌. 


இதனை அடுத்து உள்ள முகமண்டபமூம்‌ அதனை ஒட்டி உள்ள 
கல்யாண மணடபமும்‌ விசயநகர கலைப்‌ படைப்பாகும்‌. இக்கோயிலின்‌ 
இராசகோபுரம்‌ தெற்குப்புற மதில்‌ சுவரில்‌ தெற்கு நோக்கி 
அமைக்கப்பட்டூுள்ளது. இக்கோபுரம்‌ திராவிடக்‌ கட்டிடக்கலைப்‌ பாணியில்‌ 
மூன்று தளவரிசைகளைக்‌ கொண்டு விசயநகர மன்னர்களால்‌ 
கட்டப்பட்டதாகும்‌. 

இவை தவிர இறைவியான பாலகுஜாம்பிகை அம்மையாருக்கும்‌, 
விநாயகருக்கும்‌, சுப்பிரமணியருக்கும்‌ தனித்தனியே சிற்றாலயங்கள்‌ 
கட்டப்பட்டுள்ளது. நந்தி மண்டபம்‌, கொடிமரம்‌, மடப்பள்ளி முதலான 
கோயிலின்‌ அனைத்து அங்கங்களும்‌ கோயில்‌ அமைப்பு முறைப்படி 
சரியாக அமைத்துக்‌ கட்டப்பட்டுள்ளது போற்றத்‌ தக்கதாகும்‌. 


36 


சிற்பங்கள்‌ 

வேப்பூர்‌ கோயிலில்‌ குறிப்பிடத்தக்கச்‌ சிற்பங்களில்‌ தலையானது 
வசிஸ்டர்‌ சிற்பமாகும்‌. இச்சிற்பம்‌ மகாமண்டபத்தில்‌ மேற்கு நோக்கி 
நீன்றவாறும்‌ இறைவனை வணங்கும்‌ நிலையிலும்‌ 
அமைக்கப்பட்டூள்ளது. 

சுமார்‌ 3 அடி உயரம்‌ உடைய இச்சிற்பம்‌ பத்திரபீடத்தின்‌ மீது நீன்று 
வணங்கும்‌ நிலையில்‌ வடிவமைக்கப்பட்டூள்ளது. முனிவருக்கே 
உரித்தான கேசபந்தம்‌. நீண்ட தாடி, ருத்திராட்ச மாலை 
ஆகியவைகளைக்‌ கொண்டு இச்சிற்பம்‌ விளங்குகிறது. 


கோயிலின்‌ முக மண்டபத்தினை ஒட்டி உள்ள கல்யாண மண்டபத்‌ 
தூண்களில்‌ நாற்புறமும்‌ சிறிய சிறிய புடைப்புச்‌ சிற்பங்கள்‌ உள்ளன. 
அவைகள்‌ அனைத்தும்‌ அழகான முறையில்‌ செதுக்கப்பட்டுள்ளது. கீ.பி. 
17-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த இச்சிற்பங்களில்‌ மகீசாசுரமாத்தினி, 
ஆடவல்லான்‌, திரிபுராந்தகர்‌, குபேரன்‌, மகாவிஷ்ணுவின்‌ 
அவதாரங்கள்‌ மற்றும்‌ சிவபெருமானின்‌ பல்வேறு உருவங்களும்‌ 
வடிவமைத்துக்‌ காட்டப்பட்டூள்ளது. 


சப்புத்‌ திருமேனிகள்‌ 

வேப்பூர்‌ கோயிலில்‌ ஆடவல்லான்‌, சிவகாமி, சந்தீரசேகரர்‌, 
அம்மன்‌, மாணிக்கவாசகர்‌, முருகன்‌, வள்ளி, தெய்வயானை முதலிய 
செப்புத்திருமேனிகள்‌ காணப்படுகீன்றன. ஆனால்‌ அவைகள்‌ 
காலத்தால்‌ மிகவும்‌ பிற்பட்டவைகளாகும்‌. 


வேப்பூர்‌ வசிஸ்டீஸ்வரர்‌ கோயிலைப்‌ பற்றி அறிய நமக்கு 
மொத்தம்‌ 12 கல்வெட்டுகள்‌ துணை செய்கின்றன. அவைகளில்‌ ஆறு 
கல்வெட்டுகள்‌ சம்புவராயர்களாலும்‌ ஆறு கல்வெட்டுகள்‌ விசயநகர 
மன்னர்களாலும்‌ வெட்டப்பட்டவைகளாகும்‌. அனைத்துக்‌ 
கல்வெட்டுகளுமே இக்கோயிலுக்கு மன்னர்களால்‌ நிலம்‌ வழங்கப்பட்ட 
செய்தியைத்தான்‌ தருகின்றன. சம்புவராயர்களின்‌ ஒரே ஒரு கல்வெட்டில்‌ 
அக்காலச்‌ சாதிப்‌ பெயர்கள்‌ சில குறிப்பிடப்படுவதால்‌ அக்காலச்‌ சமுதாய 
நிலையை நாம்‌ சிறிது அறிந்து கொள்ள உதவும்‌. 

எனவே இக்கோயில்‌ சம்புவராயர்களால்‌ கட்டப்பட்டு விசயநகர 
மன்னர்களால்‌ விரிவாக்கம்‌ செய்யப்பட்டுள்ளது என்பதையும்‌ 
இக்கோயிலின்‌ ஓர்‌ கல்வெட்டு அக்கால சமுதாய நிலையை அறிய 
உதவுகின்றது என்பதையும்‌ அறிவோம்‌. 


அவரக்கரை தானீய உறை 


வேலூர்‌ மாவட்டம்‌, வாலாசா வட்டம்‌. இராணிப்பேட்டைக்கு 
மேற்கில்‌ உள்ள அவரக்கரை கிராமத்தில்‌ கண்டெடுக்கப்பட்ட தானிய 
உறை ஒரு குறிப்பிடத்‌ தக்கத்‌ தொல்பொருளாகும்‌. ஏனெனில்‌ இதுவரை 
தமிழகத்தில்‌ முழுமையான செய்தியைச்‌ சொல்லும்‌ எழுத்துப்‌ 
பொறிப்புடன்‌ கூடிய தானிய உறை ஏதும்‌ கண்டெடுக்கப்படவில்லை. 
இவ்வகையில்‌ இதுவே முதலாவதாகும்‌. பொன்னை ஆறு என உள்ளூர்‌ 
மக்களாலும்‌ ' நுகா” ஆறு என மாமன்னன்‌ இராசராசச்‌ சோழனால்‌ 
மேல்பாடி கல்வெட்டிலும்‌ குறிப்பிடப்படும்‌ நுகா ஆற்றின்‌ வடகரையில்‌ 
அவரக்கரை அமைந்துள்ளது. அங்கு சுமார்‌ SO முதல்‌ 40 ஏக்கர்‌ 
நிலப்பரப்பில்‌ அமைந்துள்ள மண்மேட்டில்‌ இத்தானிய உறை 
கண்டெடுக்கப்பட்டது. இப்பகுதியில்‌ அடுத்தடுத்து வரிசையாகப்‌ பல 
தானிய உறைகள்‌ மண்ணில்‌ புகைந்துள்ளன. ஆனால்‌ அவைகளில்‌ 
சிறப்பான ஒன்று எழுத்துப்‌ பொறிப்புடன்‌ கூடிய தானிய உறையேயாகும்‌. 
இத்தானிய உறையின்‌ மேல்‌ விளிப்புப்‌ பகுதி 8 செ.மீ. அகலத்துடன்‌ 
காணப்படுகின்றது. அவ்விளிம்புப்‌ பகுதியில்‌ 


' ஸ்வஸ்திஸ்ரீ கடக்கங்‌ கொண்டாந்‌ அகமுடையாள்‌ 

துக்கையாண்டி தன்மம்‌” 

என எழுத்துப்‌ பொறிப்பு உள்ளது. கடக்கங்‌ கொண்டான்‌ 
என்பவரின்‌ மனைவி துக்கையாண்டிர்‌ என்பவள்‌ செய்து கொடுத்த 
தருமம்‌ என்பது அவ்‌வெழுத்துப்‌ பொறிப்பின்‌ பொருளாகும்‌. 
எழுத்தமைதியைக்‌ கொண்டு இத்தானிய உறையும்‌ அதன்‌ மேல்‌ உள்ள 
எழுத்துப்‌ பொறிப்பும்‌ கி.பி.12-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தது என அறிய 
முடிகிறது. மேல்பகுதி 80 செ.மீ. விட்டமும்‌ அடிப்பகுதி 105 செ.மீ. விட்டமும்‌ 
70 செ.மீ. உயரமும்‌ கொண்ட இத்தானிய உறையின்‌ வெளிப்புறம்‌ 
மூன்று பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்டூள்ளது. இம்மூன்று பகுதீகளிலும்‌ 
தானிய உறையின்‌ வெளிப்புறத்தில்‌ புடைப்புச்‌ சிற்பங்கள்‌ 
உருவாக்கப்பட்டூுள்ளன. மூன்று தொகுதிகளாக உள்ள புடைப்புச்‌ 
சிற்பங்களில்‌ முதற்தொகுதியில்‌ விநாயகர்‌ உருவம்‌ அமர்ந்த நிலையில்‌ 
உள்ளது. அவ்விநாயகர்‌ சிற்பத்தின்‌ வலதுபுறம்‌ குதிரைவீரன்‌ ஒருவனின்‌ 


38 


உருவமும்‌ இடப்புறம்‌ வணங்கும்‌ நிலையில்‌ உள்ள மனித உருவமும்‌ 
வடிக்கப்பட்டூள்ளது. 


இரண்டாவது தொகுதியில்‌ குரங்கு ஒன்று இடப்புறமாக திரும்பி 
நின்றநிலையில்‌ காணப்படுகின்றது. அதனையடுத்து மூன்று பெண்கள்‌ 
வரிசையாக நின்ற நிலையில்‌ உள்ளது காட்டப்பட்டூள்ளது. மூன்று 
பெண்களும்‌ மார்பு கச்சை இன்றி காட்சியளிக்கீன்றனர்‌. அவர்களுள்‌ 
நடுவில்‌ உள்ள பெண்‌ கற்பிணிப்‌ பெண்ணாகக்‌ காட்டப்பட்டூள்ளது. 
தானியத்தை எதீர்காலத்திற்காகச சேமித்து வைப்பது வளமை 
கருதியேயாகும்‌. கற்பிணிப்‌ பெண்ணைத்‌ தானிய உறையின்‌ மீது 
வடிக்கப்பட்டூள்ளது. வளமையின்‌ சின்னமாகும்‌. இக்கருத்து இங்கு 
கூர்ந்து நோக்கத்‌ தக்கதாகும்‌. இப்பெண்மணிகளுக்கு இணையாக 
நின்றநீலையில்‌ யானை ஒன்று புடைப்புச்‌ சிற்பமாக உள்ளது. சிற்பத்‌ 
தொகுதிக்குக்‌ கீழே ஒரு யானை உள்ளது. யானைகளின்‌ 
கழுத்துக்களிலும்‌, வயிற்றுப்‌ பகுதிகளிலும்‌ மணியாரங்கள்‌ உள்ளன. 


மூன்றாவது சிற்பத்‌ தொகுதியில்‌ நடூவில்‌ ஒரு பெண்‌ 
நடனமிடுவதும்‌ இந்நடன மாதுவின்‌ வலப்புறம்‌ ஓர்‌ ஆடவனும்‌ 
இடதுபுறத்தில்‌ ஒரு பெண்ணும்‌ அம்மாதுவின்‌ நடனத்திற்கு 
நீன்றநிலையில்‌ மத்தளம்‌ வாசிக்கீன்றனர்‌. 


இவ்வாறு கி.பி. 12-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த சிவப்புநிற 
சுடுமண்‌ தானிய உறை தமிழகத்தில்‌ முதன்முதலில்‌ கண்டெடுக்கப்பட்ட 
சிறப்பான தானிய உறையாகும்‌. 


வேலூர்‌ மாவட்டம்‌ பாறை ஓவியங்கள்‌ 


ஒரு மாவட்டத்தின்‌ வரலாற்றினைத்‌ தொல்லியல்‌ பார்வையில்‌ 
பார்க்கும்பொழுது அம்மாவட்டத்தீல்‌ உள்ள பாறை ஓவியங்களைப்‌ பற்றி 
அறிந்து கொள்வதும்‌ இன்றியமையாத ஒன்றாகும்‌. தமிழகத்தில்‌ 
முதன்முதலில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியமான மல்லப்பாடி பாறை 
ஓவியம்‌ வேலூர்‌ மாவட்டம்‌ மற்றும்‌ கிருட்டிணகீரி மாவட்டங்களின்‌ 
எல்லைப்‌ பகுதியில்‌ உள்ள பாறைகளில்தான்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. 
பண்டைய மனிதன்தான்‌ எழுத்தறிவு பெறாத காலத்தீற்கு முன்பாகவே 
தமது கருத்துக்களையும்‌ எண்ணங்களையும்‌ பிறருக்கு அறிவிக்கவும்‌ 
வெளிப்படுத்தவும்‌ பாறைகளில்‌ ஓவியங்களை வரைந்தான்‌. அவன்‌ 
ஓவியமாக வரைவதற்கு இயற்கையாகக்‌ கீடைத்த பூக்களின்‌ 
நிறங்களையும்‌ தழைச்சாறுகளையும்‌ பயன்படுத்தீனான்‌. வேலூர்‌ 
மாவட்டத்தில்‌ உள்ள பாறை ஓவியங்களில்‌ வெண்ணிறம்‌ மற்றும்‌ காவி 
நிறம்‌ காண்டு ஓவியங்கள்‌ வரையப்பட்டுள்ளன. தமிழகத்தில்‌ 
இதுவரை கிடைத்துள்ள பாறை ஓவியங்களில்‌ பெரும்பாலானவைகள்‌ 
பெருங்கற்கால நினைவுச்‌ சின்னங்களிலோ அல்லது பெருங்கற்கால 
நினைவுச்‌ சின்னங்கள்‌ இருந்த இடங்களின்‌ அருகில்‌ உள்ள 
பாறைகளிலேயே வரையப்பட்டிருப்பதால்‌ பெருங்கற்கால மனிதனுக்கும்‌ 
பாறை ஓவியங்களுக்கும்‌ நெருங்கிய தொடர்பு உள்ளதை வரலாற்று 
அறிஞர்கள்‌ ஏற்றுக்‌ கொண்டுள்ளனர்‌. 

வேலூரர்‌ மாவட்டத்தின்‌ பெரும்பகுதிகளில்‌ பெருங்கற்‌ சின்னங்கள்‌ 
காணப்படுவதாலும்‌ இம்மாவட்டம்‌ காடுகள்‌ நீறைந்தப்‌ பகுதிகளாக 
உள்ளதாலும்‌ ஜவ்வாது மலைத்‌ தொடர்‌ மற்றும்‌ ஏலகிரி மலைப்‌ 
பகுதிகளும்‌ பாறைகளும்‌ இம்மாவட்டத்தில்‌ காணப்படுவதால்‌ 
இயற்கையாகவே இங்கு பாறை ஓவியங்களுக்கான சாதகமான நீலை 
நிலவியது என்றால்‌ அது மிகையாகாது. வேலூர்‌ மாவட்டத்தீல்‌ 

1. சென்றாயன்பள்ளி 

2. ஆலங்காயம்‌ 

3. சந்திரபுரம்‌ 


40 


4. சிவநாதபுரம்‌ 

5. கீழ்‌ மின்னல்‌ 
ஆகிய இடங்களில்‌ பாறை ஓவியங்களும்‌ குறியீடுகளும்‌ உள்ளது 
கண்டறியப்பட்டூள்ளது. 
சன்றாயன்பள்ளி 

சென்றாயன்பள்ளி குடியாத்தத்தில்‌ இருந்து சுமார்‌ 3 கி.மீ. 
தூரத்தில்‌ உள்ளது. இவ்வூரில்‌ உள்ள சொத்தைமலையின்‌ கிழக்குப்‌ 
பகுதியில்‌ இப்பாறை ஓவியம்‌ காணப்படுகின்றது. சுமார்‌ 1௦ மீட்டர்‌ 
அகலத்திலும்‌ சுமார்‌ 7 மீட்டர்‌ உயரத்தினும்‌ இப்பாறை ஓவியங்கள்‌ 
வரையப்பட்டுள்ளன. 


இரண்டு உயரமான மனித உருவங்கள்‌ ஒன்றின்‌ கையை 
மற்றொன்று பிடித்த நிலையிலும்‌ உள்ளபடி குகையின்‌ வடபுறத்தீலும்‌ 
குகையின்‌ தென்புறத்தில்‌ குதிரை, யானை, குதிரையின்‌ மீது பயணம்‌ 
செய்யும்‌ மனிதன்‌ மற்றும்‌ சில மனிதர்கள்‌ நீன்ற நீலையிலும்‌ கீடந்த 
நிலையிலும்‌ உள்ளபடி ஓவியங்கள்‌ வரையப்பட்டுள்ளன. சில புல்‌ 
போன்ற தாவர வகைகளும்‌ கரியன்‌, நட்சத்தீரங்கள்‌, பறவைகள்‌ 
போன்றவைகளும்‌ வரையப்பட்டுள்ளன. கைப்பிடியுடன்‌ கூடிய இரண்டு 
பெரிய பானைகளும்‌, ஒரு உடுக்கையும்கூட இங்கு வரையப்பட்டுள்ளன. 


வெள்ளை நிறத்தில்‌ காட்சியளிக்கும்‌ இப்பாறை ஓவியங்கள்‌ கி.பி. 
முதல்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்ததாகும்‌. 
ஆலங்காயம்‌ பாறை ஒவியம்‌ 

வாணியம்பாடி வட்டம்‌ ஆலங்காயத்தீற்கு அருகில்‌ உள்ள துருகம்‌ 
என்ற இடத்தீல்‌ உள்ள பாறையில்‌ இவ்வோவியம்‌ 
கண்டறியப்பட்டூள்ளது. வெள்ளை நிறத்தில்‌ வரையப்பட்டுள்ள 
இவ்வோவியங்களும்‌ கி.மு. முதல்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தவைகளாகும்‌. 

திரிசூலம்‌, வில்‌, அம்பு, பசு போன்ற உருவங்களும்‌ சூரியனுக்கு 
முன்பாக ஒரு மனிதன்‌ நீற்பது போலவும்‌ இங்கு வரையப்பட்டுள்ளது. 
மனிதர்கள்‌ வட்டமாக நீற்பது போலவும்‌ மனிதன்‌ ஒருவன்‌ நின்ற ஒரு 
அடையாளம்‌ காண இயலாத மிருகத்துடன்‌ இருப்பது போலவும்‌ இங்கு 
வரையப்பட்டுள்ளது. 


41 


சர்திரபுரம்‌ பாறை ஒவியம்‌ 

திருப்பத்தூரில்‌ இருந்து சுமார்‌ 12 கி.மீ. தூரத்தில்‌ உள்ள 
சந்தீரபுரத்தில்‌ பாறை ஓவியங்கள்‌ காணப்படுகின்றன. உள்ளூர்‌ 
மக்களால்‌ இவ்விடம்‌ கல்யாண குகை என அழைக்கப்படுகின்றது. 


சில குதிரைகளும்‌, குதிரை மீது மனிதன்‌ பயணம்‌ செய்வது 
போலவும்‌, குதிரைகள்‌ ஓடுவது போலவும்‌ ஆற்று நீர்‌ ஓடுவது போலவும்‌ 
இங்கு வரையப்பட்டுள்ளது. மனிதர்கள்‌ வரிசையாக நீற்பது போலவும்‌ 
அவர்களின்‌ உடல்‌ அமைப்பு உடுக்கை போலவும்‌ முகம்‌ பறவைகளின்‌ 
அலகுகள்‌ போன்றும்‌ காட்டப்பட்டுன்ளது. கோயில்‌ அமைப்புப்‌ போல 
இங்கு வரையப்பட்டிருப்பதும்‌ குறிப்பிடத்தக்கது. சந்திரபுரம்‌ பாறை 
ஓவியங்களும்‌ வரலாற்றுக்‌ காலத்தின்‌ தொடக்கக்‌ காலத்தைச்‌ சார்ந்தது 
என கால நீர்ணயம்‌ செய்யலாம்‌. 
கீழ்‌ மின்னல்‌ பாறை ஓவியம்‌ 

வேலூர்‌ - சென்னை நெடுஞ்சாலையில்‌ அமைந்துள்ள 
இரத்தினகிரி மலைக்‌ குன்றின்‌ வடகிழக்கு மூலையில்‌ பாறை ஓவியங்கள்‌ 
காணப்பட்டன. இரத்தினகிரி முருகன்‌ கோயிலுக்கு மலைப்பாதை 
அமைத்தபொழுது இப்பாறை ஓவியங்கள்‌ இருந்த பாறைகள்‌ 
அழிக்கப்பட்டு விட்டன. இப்பாறை ஓவியமும்‌ வெள்ளை நீறத்தில்‌ 
வரையப்பட்டிருந்தது. 

சூரியன்‌, திரிசலம்‌, உடுக்கை போன்ற குறியீடுகள்‌ இங்கு 
வரையப்பட்டிருந்தன. 


சிவநாதபரம்‌ பாறை ஒவியம்‌ 

வேலூர்‌ வட்டத்தில்‌ உள்ள சின்னபாலம்‌ பாக்கம்‌ என்ற ஊருக்கு 
ருகில்‌ உள்ள சிவநாதபுரம்‌ மலையில்‌ பாறை ஓவியங்கள்‌ வெள்ளை 
நிறத்தில்‌ வரையப்பட்டூள்ளது. இம்மலையின்‌ உச்சியில்‌ ஒரு குகையும்‌ 
சுனையும்‌ உள்ளது கிழக்கு நோக்கிய பாறையின்‌ மேல்புறத்தீல்‌ 
சுனைக்கு அருகிலேயே இவ்வோவியங்கள்‌ வரையப்பட்டுள்ளன. 

இவ்வோவியங்களிலும்‌ மனிதன்‌ நீன்ற நீலையிலும்‌, குதிரை 
உருவங்கம்‌ நீண்ட ஒரு மிருகத்தின்‌ உருவமும்‌ வில்‌, அம்பு, உடுக்கை 
போன்ற உருவங்களும்‌ வரையப்பட்டுள்ளன. சிவநாதபுரம்‌ பாறை 
ஓவியங்களும்‌ கி.மு. முதல்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தவகைகளாகும்‌. 

இக்கல்‌எவட்டிற்கு அருகிலேயே பல்லமன்னன்‌ நீருபதுங்கன்‌ 
கல்வெட்டு ஒன்றும்‌ காணப்படுகின்றது. ஆனால்‌ கால வேறுபாட்டால்‌ 
அதற்கும்‌ இதற்கும்‌ தொடர்பு ஏதும்‌ இல்லை. 


42 


வேலூர்‌ மாவட்டத்தில்‌ உள்ள மூக்கிய 
கல்வவட்டுகள்‌ 


வேலூர்‌ மாவட்டம்‌ வரலாற்றுக்‌ காலம்‌ தொடங்கி 


பல்லவர்களாலும்‌, சோழர்களாலும்‌, பாண்டியர்களாலும்‌, 
சம்புவராயர்களாலும்‌ விஜயநகர மன்னர்களாலும்‌, நாயக்க 
மன்னர்களாலும்‌, நவாப்புகளாலும்‌ ஆங்கிலேயர்களாலும்‌ 


தொடர்ச்சியாக ஆட்சி செய்யப்பட்ட வரலாற்று தொடர்ச்சியையும்‌ 
பெருமையையும்‌ கொண்டது. அம்மன்னர்கள்‌ தங்கள்‌ ஆட்சியின்‌ 
நிருவாகத்திற்காக மாவட்டத்தின்‌ பல்வேறு இடங்களிலும்‌, 
கோயில்களிலும்‌ கல்வெட்டுகளை வெட்டியுள்ளனர்‌. இக்கல்வெட்டுகளில்‌ 
சில மிகவும்‌ சிறப்புப்‌ பெற்ற கல்‌லவட்டுகளாகும்‌ அவற்றில்‌ சிலவற்றைக்‌ 
காண்போம்‌. 
ஒழமுகூர்‌ கல்‌எவட்டு 

மதிரை கொண்ட கோப்பரகேசரி என அழைக்கப்படும்‌ முதல்‌ 
பராந்தகச்‌ சோழன்‌ கி.பி. 907 முதல்‌ 953 வரை சோழப்‌ பேரரசை ஆட்சி 
செய்தார்‌ அவரது ஆட்சிக்‌ காலத்தில்‌ வேலூர்‌ மாவட்டம்‌ ஒழுகூர்‌ என்ற 
ஊரின்‌ அருகில்‌ உள்ள ஏரிக்கு தூம்பு ஒன்றினை அமைத்து 
அதனை பராமரிக்க நீல தானம்‌ அளித்ததையும்‌ இக்கல்வெட்டு 
உணர்த்துகின்றது. இப்பணியினைச்‌ செய்தவன்‌ மாவளி வாணவராயன்‌ 
என்பதும்‌ இக்கல்வெட்டில்‌ குறிக்கப்பட்டுள்ளது. சோழ மன்னர்கள்‌ 
நீர்ப்பாசனத்திற்க்கும்‌ வாய்க்காலுக்கும்‌ இப்பகுதியில்‌ எவ்வாறு கவனம்‌ 
செலுத்திச்‌ செயல்பட்டனர்‌ என்பதை இக்கல்வெட்டு உணர்த்துகின்றது. 
திருப்பாற்கடல்‌ கல்வெட்டு 

இதே மன்னன்‌ காலத்தில்‌ வேலூர்‌ மாவட்டம்‌ காவேரிப்‌ 
பாக்கத்திற்கு அருகில்‌ உள்ள திருப்பாற்கடல்‌ என்ற கிராமத்தில்‌ 
கரபுரீஸ்வரர்‌ கோயில்‌ உள்ளது. இக்கோயில்‌ உள்ள கல்வெட்டு ஒன்று 
சோழர்‌ காலத்தில்‌ நீலவிய வாரியங்களையும்‌ அதன்‌ பணிகளையும்‌ 
குறிப்பிடுகீன்றது. பராந்தகச்‌ சோழன்‌ காலத்தில்‌ ஏரி வாரியம்‌, தோட்ட 
வாரியம்‌, கழனி வாரியம்‌, குடூம்பு வாரியம்‌, ஊர்‌ வாரியம்‌, கணக்கு 
வாரியம்‌, கலிங்கு வாரியம்‌, வட கழனி வாரியம்‌,தடிவழி வாரியம்‌, சம்சத்‌ 


43 


வாரியம்‌, பஞ்ச வாரியம்‌, ஸ்ரீ கோயில்‌ வாரியம்‌, பண்டார வாரியம்‌, 
பொன்‌ வாரியம்‌, நாடு வாரியம்‌ என பல்வேறு வாரியங்களையும்‌ 
அவற்றின்‌ பணிகளையும்‌, அவ்வாரியப்‌ பெருமக்களையும்‌ பற்றி 
விரிவாகக்‌ கூறுகின்றது. புகழ்பெற்ற உத்திரமேரூர்‌ தேர்தல்‌ 
கல்வெட்டுக்கு அடுத்து அதிகமான வாரிய அமைப்புகளைப்‌ பற்றி 
- விரிவாகக்‌ கூறும்‌ கல்வெட்டு இதுவேயாகும்‌. புகழபெற்ற உத்திரமேரூர்‌ 
கல்வெட்டும்‌ கரபுரீஸ்வரர்‌ கோயில்‌ வாரியக்‌ கல்வெட்டும்‌ முதல்‌ 
பராந்தகனாலேயே வெட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்‌ தக்க ஒன்றாகும்‌. 
விளாப்பாக்கம்‌ கல்வெட்ட 

ஆர்க்காடு வட்டம்‌ விளாப்பாக்கம்‌ என்ற ஊரில்‌ உள்ள சிவன்‌ 
கோயிலில்‌ முதல்‌ பராந்தகன்‌ காலத்தைச சேர்ந்த கல்வெட்டூ ஒன்று 
உள்ளது. இக்கல்‌எவெட்டு சோழர்‌ காலத்தில்‌ இவ்வூரில்‌ பெண்‌ 
சமணத்துறவிகள்‌ தங்கும்‌ மடம்‌ ஒன்று இருந்ததையும்‌ இம்மடத்திற்கு 
இவ்வூரைச்‌ சார்ந்த ஒருவர்‌ கிணறு ஒன்று வெட்டிக்‌ கொடுத்ததையும்‌ 
இக்கல்‌ வட்டுக்‌ கூறுகின்றது. அக்காலத்திலேயே சமணப்‌ பெண்‌ 
துறவிகள்‌ இருந்ததையும்‌ அவர்களுக்கென தனிமடம்‌ 
அமைக்கப்பட்டிருந்ததையும்‌ இக்கல்வெட்டு நமக்கு 
உணர்த்துகின்றது. இவ்வூர்‌ அக்காலத்தில்‌ அஞ்சினான்‌ புகழிடமாகவும்‌ 
இருந்தீருக்கின்றது. 
திருமால்புரம்‌ கல்‌எவட்டு 

மதுராந்தக உத்தம சோழனின்‌ 14-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ கி.பி. 
997) திருமால்புரத்தில்‌ உள்ள மணிகண்ட ஈஸ்வரன்‌ கோயிலில்‌ 
வெட்டப்பட்ட கல்வெட்டு ஒன்று சிறப்பான கல்வெட்டுகளில்‌ ஒன்றாகும்‌. 
மனயியல்‌ நாட்டில்‌ உள்ள ஊரான சிற்றாற்றூர்‌ என்ற கீராமம்‌ 
தொண்டைமானானூர்‌ துஞ்சிய தேவரால்‌ அவரது 21-வது 
ஆட்சியாண்டில்‌ திருமால்புரத்தில்‌ உள்ள சிவன்‌ கோயிலுக்கு 
தேவதானமாக அளிக்கப்பட்டது. அம்மன்னனின்‌ 22-வது 
ஆட்சியாண்டில்‌ அக்கிராமத்தின்‌ எல்லைகள்‌ வரையறுக்கப்பட்டபோது 
சிற்றாற்றூர்‌ தேவதானமாக பதியப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டது. 
இக்குறைபாடு மதுரையையும்‌ ஈழமும்‌ கொண்ட பரகேசரிவர்மனின்‌ 
நான்காம்‌ ஆட்சியாண்டில்‌ நிவர்த்தி செய்யப்பட்டது. மேலும்‌ இவ்வூரை 
தேவதானமாகப்‌ பெற்றவர்கள்‌ கோயிலுக்கு வருடாவருடம்‌ குறிப்பிட்ட 


44 


அளவு விளைபொருட்களும்‌ பொன்னும்‌ வழங்கவேண்டும்‌ என்ற 
கட்டுப்பாட்டுடன்‌ பெற்றுக்‌ கொண்டனர்‌. 


மதுரையும்‌ ஈழமும்‌ கொண்ட பரகேசரின்‌ 36-ஆம்‌ 
ஆட்சியாண்டில்‌ சிற்றாற்றூரைத்‌ தேவதானமாகப்‌ பெற்றவர்கள்‌ 
கோயிலுக்குச்‌ செலுத்த வேண்டிய விளைபொருட்களையும்‌, 
பொன்னையும்‌ செலுத்துவதில்லை என கோயில்‌ பண்டாரத்தார்‌ 
காஞ்சிபுரத்தில்‌ இருந்த மன்னனிடம்‌ முறையிட்டனர்‌. மன்னர்‌ கோயில்‌ 
பண்டாரத்தாரையும்‌ சிற்றாற்றூரில்‌ உள்ள புதுப்பாக்கம்‌ சபையார்‌ 
கோயிலுக்கு தேவதானத்தைச்‌ செலுத்தாதவர்கள்‌) நேரில்‌ அழைத்து 
விசாரித்து தவறு செய்த புதுப்பாக்கம்‌ மகாசபையாருக்கு தண்டக்‌ 
கட்டணம்‌ விதித்ததுடன்‌ கோயிலுக்கு மீண்டும்‌ மானியத்தைத்‌ தொடர்ந்து 
செலுத்த உத்தரவிட்டார்‌ சோழ மன்னர்களின்‌ நீதி முறைக்கும்‌, ஆட்சித்‌ 
திறத்திற்கும்‌, நிலவுடமைகளைப்‌ பராமறித்ததற்கும்‌ இக்கல்‌வெட்டு ஓர்‌ 
நல்ல சான்றாக உள்ளது. 


மாமன்னன்‌ முதலாம்‌ இராசராசனின்‌ 29-ஆம்‌ ஆட்சியாண்டில்‌ 
(கி.பி. 1014) வாலாசா வட்டம்‌ மேல்பாடியில்‌ உள்ள அரிஞ்சய 
ஈஸ்வரமுடையார்‌ கோயில்‌ கல்வெட்டு ஓர்‌ சிறப்பான கல்வெட்டாகும்‌. 
சோழ மன்னர்கள்‌ தங்கள்‌ முன்னோரை மதித்து அவர்களை அடக்கம்‌ 
செய்த இடத்திலோ அல்லது எரித்த இடத்திலோ அவர்களின்‌ நினைவாக 
கோயில்‌ அமைத்தனர்‌. பள்ளிப்பபை என்பதற்குச்‌ சான்றாக உள்ள 
கல்வெட்டாகும்‌. அவ்வாறு மன்னர்களால்‌ தங்கள்‌ முன்னோறுக்கு 
பள்ளிப்படையாக எழுப்பப்பட்டக்‌ கோயிலை அவ்வூர்‌ மக்களும்‌ 
நீலக்கொடைகள்‌ அளித்துப்‌ போற்றினர்‌ என்பதையும்‌ இக்கல்வெட்டு 
விளக்குகின்றது. இக்கல்வெட்டு அரிஞ்சைய ஈஸ்வரம்‌ என்ற 
பள்ளிப்படை நுகா என்ற ஆற்றங்கரையிலும்‌ சோளேந்திர 
சிம்மேஸ்வரமுடைய கோயிலின்‌ தெற்கிலும்‌ அமைந்துள்ளதைக்‌ 
குறிப்பிடுகின்றது. நுகா என்னும்‌ ஆறு தற்பொழுது பொன்னை ஆறு 
என்றும்‌ கோயில்‌ சோமநாதர்‌ கோயில்‌ என்றும்‌ உள்ளூர்‌ மக்களால்‌ 
அழைக்கப்படுகின்றது. இக்கல்வெட்டில்‌ குறிப்பிடும்‌ சில வாய்க்கால்கள்‌ 
இன்றும்‌ நல்ல நிலையிலும்‌ ஆயிரம்‌ ஆண்டுகளைக்‌ கடந்தும்‌ 
பயன்பாட்டிலும்‌ உள்ளது ஈண்டு குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


45 


குட்டியாய்‌ கல்வெட்டு 

ஆர்க்காடு வட்டம்‌ குட்டியம்‌ என்ற ஊரில்‌ கி.பி. 1340-இல்‌ 
சம்புவராய மன்னரான முதலாம்‌ இராசநாரயணனால்‌ தமது 
மூன்றாவது ஆட்சியாண்டில்‌ வெட்டப்பட்ட கல்வெட்டும்‌ இம்மாவட்டத்தில்‌ 
உள்ள குறிப்பிடத்தக்க கல்வெட்டுகளில்‌ ஒன்றாகும்‌. 

வென்றுமண கொண்ட சம்புவராயர்‌ 1337-இல்‌ இறந்து 
விடுகின்றார்‌ அவரது மகன்‌ பட்டத்திற்கு வருகின்றார்‌. வென்று மண்‌ 
கொண்ட சம்புவராயரின்‌ உடலை எரித்த சாம்பலை அவரது படையில்‌ 
இருந்த எழும்போதன்‌ கங்கையாடி மாதையன்‌ என்பான்‌ கங்கைக்கு 
எடூத்துச்‌ சென்று கரைத்துவிட்டூத்‌ திரும்பினான்‌ அவரது இச்செயலைப்‌ 
பாராட்டி வென்று மண்கொண்ட சம்புவராயரின்‌ மகனான 
இராசநாராயண சம்புவராயன்‌ எழும்போதன்‌ கங்கையாடி 
மாதையனுக்கு குட்டியம்‌ என்ற ஊரை இராசநாராயண நல்லூர்‌ என 
பெயரிட்டு சர்வமானியமாக அளித்ததை இக்கல்வெட்டு தெரிவிக்கின்றது. 


இக்கல்‌ எவட்டிலிருந்து கி.பி. 14-ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
சமயநிலையையும்‌, மன்னனுக்கும்‌ அவரது மக்களுக்கும்‌ இருந்த 
ஈடுபாட்டினையும்‌ அறிய உதவுகீன்றது. 
விரிஞ்சிபுரம்‌ கல்வெட்டு 

வேலூர்‌ மாவட்டத்தில்‌ உள்ள கல்வெட்டுகளிலேயே சிறப்பான 
கல்வெட்டு என்று போற்றத்தக்கது விரிஞ்சிபுரம்‌ வழித்துணை நாயனார்‌ 
கோயிலில்‌ உள்ள ஓர்‌ கல்வெட்டாகும்‌. இக்கல்வெட்டு விசயநகரப்‌ பேரரசின்‌ 
மன்னரான இரண்டாம்‌ தேவராயன்‌ காலத்தில்‌ கி.பி. 1425-இல்‌ 
வெட்டப்பட்டதூகும்‌. 

இக்கல்‌லவட்டு படைவீடு ராஜ்ஜியத்தில்‌ உள்ள பிராமணர்கள்‌ 
வழித்துணைநாயனார்‌ கோயிலில்‌ கூடி நீறைவேற்றிய ஒரு 
தீர்மானத்தைக்‌ குறிப்பிடுகின்றது. அதன்படி அந்நாள்முதல்‌ படைவீடு 
ராஜ்ஜியத்தில்‌ உள்ள கன்னடிகர்‌, தமிழர்‌, தெவூங்கர்‌ களாளர்‌ முதலான 
அஸேஷ கோத்தரத்தார்‌ திருமணங்கள்‌ செய்யும்‌ பொழுது 
கன்னியாதானமாகத்‌ திருமணம்‌ முடிக்க வேண்டும்‌. கன்னிகாதானம்‌ 
செய்யாமல்‌ பொன்‌ வாங்கிப்‌ பெண்‌ கொடுத்து திருமணம்‌ செய்தால்‌ 


46 


அரச தண்டனைக்கு உட்படுவர்‌ மேலும்‌ அவர்கள்‌ பிராமணர்‌ இனத்தில்‌ 
இருந்து ஒதுக்கி வைக்கப்படூவர்‌ என்றும்‌ முடிவு செய்தனர்‌ எனக்‌ 
கூறுகீன்றது. 


கி.பி. 15-ஆம்‌ நூற்றாண்டில்‌ திருமணத்தின்போது மணமகன்‌ 
வீட்டார்‌ மணமகள்‌ வீட்டாருக்குப்‌ பொருள்‌ கொடுத்து மணம்‌ முடிக்கும்‌ 
முறை இருந்ததையும்‌ அதனால்‌ பல திருமணங்கள்‌ இடையூறுகளைச்‌ 
சந்தித்ததையும்‌ அதனால்‌ சமுதாயநீலை பாதிக்கப்பட்டதையும்‌ எதிர்த்து 
நடந்த நிகழ்வுகளை இக்கல்வெட்டு தெரிவிப்பதுடன்‌ திருமணத்தின்போது 
பொருள்‌ பரிமாற்றம்‌ கூடாது என்ற சமுதாயக்‌ கொடுமையைக்‌ 
கூறுவதால்‌ இக்கல்வெட்டு சிறப்பான ஒன்றாகும்‌. 


வேலூர்‌ மாவட்ட அருங்காடீச்யகங்கள்‌ 


வேலூர்‌ மாவட்டத்தின்‌ வரலாற்றினையும்‌, தொன்மையையும்‌, 
பண்பாடு மற்றும்‌ பழக்க வழக்கங்களையும்‌ பொதுமக்களும்‌ 
மாணவர்களும்‌ அறிந்துகொள்ளும்‌ வகையில்‌ நான்கு 
அருங்காட்சியகங்கள்‌ இயங்கி வருகின்றன. அவைகளில்‌ ஆர்க்காடு 
மற்றும்‌ வேலூர்‌ அருங்காட்சியகங்கள்‌ தமிழ்நாடு அரசாலும்‌ வேலூர்‌ 
கோட்டையில்‌ உள்ள ஒரு அருங்காட்சியாகம்‌ நடுவண்‌ அரசாலும்‌ 
ஏற்படுத்தப்பட்டவையாகும்‌. வேலப்பாடியில்‌ ஒரு பல்‌ அருங்காட்சியகம்‌ 
அமைக்கப்பட்டூள்ளது. 
ஆர்க்காடு அகழ்வைப்பகம்‌ 

தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறையின்‌ சார்பில்‌ தமிழகத்தின்‌ 
பல்வேறு இடங்களில்‌ தமிழகத்தின்‌ வரலாற்றை அறிந்துகொள்ளவும்‌ புதிய 
வரலாற்றுச்‌ சான்றுகளைக்‌ கண்டறியவும்‌ தொல்லியல்‌ அகழாய்வுகள்‌ 
நடத்தப்படுகின்றன. அவ்வகழாய்வுகளில்‌ கீடைத்த தொல்பொருட்களை 
அப்பகுதிமக்களும்‌ மாணவர்களும்‌ கண்டு பயனுறும்‌ விதமாக 
அகழ்வைப்பகங்கள்‌ தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறையால்‌ 
ஏற்படுத்தப்படுகின்றன. ஆர்க்காட்டில்‌ உள்ள அகழவைப்பகம்‌ 
அவ்வகையைச்‌ சார்ந்த ஒன்றாகும்‌. 

இவ்வகழ்வைப்பகத்தில்‌ படைவீடு, ஆண்டிப்பட்டி ஆகிய 
இடங்களில்‌ அகழ்ந்தைடுக்கப்பட்ட கலைப்பொருட்கள்‌ காட்சிக்கு 
வைக்கப்பட்டுள்ளன. இவைகளுடன்‌ இம்மாவட்டத்தின்‌ பல்வேறு 
பகுதிகளில்‌ இருந்தும்‌ அருகில்‌ உள்‌ மாவட்டங்களில்‌ இருந்தும்‌ 
சேகரிக்கப்பட்ட பழைய கற்கால மற்றும்‌ புதிய கற்காலக்‌ கற்கருவிகளும்‌, 
நுண்கற்கருவிகளும்‌ காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து 
இரும்புகாலம்‌, பெருங்கற்காலம்‌, சங்ககாலம்‌ என வரலாற்று 
அறிஞர்களால்‌ சுட்டிக்காட்டப்படும்‌ காலத்தைச்‌ சார்ந்த கருப்பு சிவப்பு 
மட்கலன்கள்‌, இரும்பு ஆயுதங்கள்‌, அக்கால மக்கள்‌ பயன்படூத்தீய 
மணிகள்‌, சங்கு வளையல்கள்‌, தக்கிளிகள்‌, விளையாட்டுப்‌ பொருட்கள்‌ 


48 


முதலியன காட்சிப்படூத்தப்பட்டூள்ளது. சங்க காலக்‌ கட்டடங்களைச்‌ 
சார்ந்த செங்கற்கள்‌ ரோமானியர்‌ பானை ஓடுகளும்‌ காட்சிக்கு 
வைக்கப்பட்டூள்ளது. 


அவைகளைத்‌ தொடர்ந்து வரலாற்றுக்‌ காலத்தைச்‌ சோந்த 
குறிப்பாகச்‌ சோழர்கள்‌, விஜயநகர மன்னர்கள்‌ மற்றும்‌ 
சம்புவராயார்களின்‌ காலத்தைச்‌ சார்ந்த கற்சிலைகள்‌, மட்கலன்கள்‌, 
கலைப்‌ பொருட்கள்‌, கூரை ஓடுகள்‌, சுடுமண்‌ பொம்மைகள்‌ முதலியன 
காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 


பல்லவர்‌ காலம்‌ முதல்‌ ஆங்கிலேயர்‌ காலம்‌ வரையிலான 
பல்வேறு மன்னர்கள்‌ வெளியிட்ட காசுகள்‌ காட்சியகத்தில்‌ உள்ளது. 
இவைகளைத்‌ தொடர்ந்து இசுலாமியக்‌ கலைகளையும்‌, ஆர்க்காட்டு 
நவாப்புகளின்‌ வரலாற்றையும்‌ விளக்கும்‌ கலைப்‌ பொருட்கள்‌, நீண்ட 
வாள்கள்‌, கத்திகள்‌, பீங்கான்‌ பொருட்கள்‌ காட்சிப்டூத்தப்பட்டூள்ளது. 
மாவட்டத்தின்‌ பல்வேறு வரலாற்றுச்‌ சின்னங்களின்‌ புகைப்படங்கள்‌ 
வரலாற்ளை விளக்கிக்‌ கூறும்‌ தகவல்‌ பலகைகளும்‌ அகழ்வைப்பகத்தில்‌ 
மாணவர்கள்‌ பயன்பெறும்‌ வகையில்‌ அமைக்கப்பட்டூள்ளது. 
திருக்குறள்‌, இராமாயணம்‌, மருத்துவம்‌ போன்ற ஓலைச்‌ சுவடிகளையும்‌ 
இங்கு கண்டறியலாம்‌. மொத்தம்‌ 370 அரிய பொருட்கள்‌ காட்சிக்கு 
வைக்கப்பட்டுள்ளது. இவைகளுடன்‌ வேலூர்‌ மாவட்டத்தில்‌ உள்ள 
முக்கியமான கல்வெட்டுகளின்‌ மசிப்படிகளும்‌ இங்கு காட்சிக்கு 
வைக்கப்பட்டூள்ளது. 


தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை வெளியிடும்‌ நூல்கள்‌ இங்கு 
காட்சிக்கும்‌ விற்பனைக்கும்‌ வைக்கப்பட்டுள்ளது. நூல்களைச்‌ சலுகை 
விலையில்‌ பெற்றுச்‌ செல்லலாம்‌. 


இவ்வகழ்வைப்பகம்‌ வெள்ளிக்கிழமை தவிர வாரத்தின்‌ ஏனைய 
நாட்களில்‌ காலை 10 மணி முதல்‌ மாலை 5.30 மணி வரை பொது 
மக்கள்‌ பார்வையிட தீறந்திருக்கும்‌. தேசிய விடுமுறை நாட்களில்‌ 
விடுமுறை நாளாகும்‌. பெரியவர்கள்‌ நுழைவுக்‌ கட்டணமாக ரூபாய்‌ 
ஐந்தும்‌, சிறியவர்கள்‌ நுழைவுக்‌ கட்டணமாக ரூபாய்‌ மூன்றும்‌ செலுத்த 
வேண்டும்‌. 


49 


a “ut E A e o 

வேலூர்‌ கோட்டையில்‌ தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகத்‌ 
துறையின்‌ சார்பில்‌ ஒரு அருங்காட்சியகமும்‌ நடுவண்‌ அரசின்‌ 
தொல்லியல்‌ துறையின்‌ சார்பில்‌ ஒரு அருங்காட்சியமும்‌ இயங்கீ 
வருகின்றன. அவ்வருங்காட்சியகங்களிலும்‌ வேலூர்‌ மாவட்டத்தின்‌ 
பல்வேறு இடங்களில்‌ கிடைத்த கற்சிலைகள்‌, கலைப்‌ பொருட்கள்‌, 
கல்வெட்டுகள்‌, ஆயுதங்கள்‌, பழங்காசுகள்‌ காட்சிக்கு 
வைக்கப்பட்டுள்ளன. 


வேலூர்‌ சிப்யாய்ப்‌ புறட்சி 0806) 


இந்திய வரலாற்றில்‌ சிப்பாய்ப்‌ புரட்சி என்றால்‌ அது 1857ல்‌ 
ஆங்கிலேயர்களுக்கு எதீராக இந்தியா முழுவதும்‌ ஆங்காங்கே 
சிற்றரசர்களாலும்‌. சிப்பாய்களாலும்‌ நடத்தப்பட்ட சிப்பாய்க்‌ கலகம்‌ என்று 
குறிப்பிடப்படும்‌ முதல்‌ சுதந்திரப்‌ போரையே குறிக்கும்‌. ஆனால்‌ 
இம்முதல்‌ சுதந்திரப்‌ போருக்கு முன்னோடியாக அமைந்தது ஐம்பது 
ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதாவது 1806 -ஆம்‌ ஆண்டு கலைத்‌ 
திங்கள்‌ 10-ஆம்‌ நாள்‌ வேலூரில்‌ நடைபெற்ற வேலூர்‌ சிப்பாய்ப்‌ புரட்சி 
என்றால்‌ அது மிகையன்று. 


கர்நாடகப்‌ போரில்‌ திப்பு வீரமரணமடைந்த உடன்‌ தீப்புவின்‌ 
புதல்வர்கள்‌ மொஹித்தீன்‌ மற்றும்‌ முசுதீன்‌ உட்பட தீப்புசுல்தான்‌ 
குடும்பத்தினர்‌ அனைவரும்‌ சிறைபிடிக்கப்பட்டு வேலூர்‌ கோட்டையில்‌ 
சிறைக்‌ கைதிகளாக அடைக்கப்பட்டிருந்தனர்‌. அங்கு காவலுக்காக 1800 
இந்தியச்‌ சிப்பாய்களும்‌ 400 ஐரோப்பியச்‌ சிப்பாய்கள்‌, அலுவலர்கள்‌ 
மற்றும்‌ அவர்‌ தம்‌ குடும்பத்தினரும்‌ இருந்தனர்‌. ' 

கிழக்கிந்தியக்‌ கம்பெனியின்‌ நீர்வாகத்தின்‌ கீழ்‌ செயல்பட்ட 
படையில்‌ இருந்த இந்தியச்‌ சிப்பாய்கள்‌ பெரும்‌ அதிருப்தியில்‌ 
இருந்தனர்‌. ஆங்கிலேயச்‌ சிப்பாய்களுடன்‌ ஒப்பிடுகையில்‌ 
அவர்களுக்குக்‌ குறைந்த ஊதியமே வழங்கப்பட்டது. அவர்களுக்கு 


50 


சரியான பதவி உயர்வும்‌ ஊதிய உயர்வும்‌ வழங்கப்படவில்லை. 
ஆங்கிலேய அலுவலர்களின்‌ மிகுந்த கட்டுப்பாடுகளுக்கு அடங்கி நடக்க 
வேண்டிய நிலையும்‌ நிலவியது. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக அவர்களின்‌ 
மதச்‌ சின்னங்களான கும்குமம்‌, திருநீறு போன்றவற்றை நெற்றியிலிடக்‌ 
கூடாது என ஆங்கிலேயர்‌ ஆணை பிறப்பித்தனர்‌. இவ்வாறான 
நிலையில்‌ இந்தியச்‌ சிப்பாய்கள்‌ மிகுந்த மனப்புமுக்கத்திற்கிடையே 
பணிபுரிந்து வந்தனர்‌. இவை எல்லாவற்றிற்கும்‌ மகுடம்‌ வைத்தாற்போல்‌ 
1806-ஆம்‌ ஆண்டு மே மாதம்‌ ஆறாம்‌ நாள்‌ 4 சிப்பாய்களுக்கு புதியத்‌ 
தலைப்பாகைகள்‌ வழங்கப்பட்டன அத்தலைப்பாகைகள்‌ பசு போன்ற 
மிருகங்களின்‌ தோலால்‌ செய்யப்பட்டவைகளாகும்‌ அதனையும்‌ 
இந்தியச்‌ சிப்பாய்கள்‌ ஏற்கமறுத்து தலையில்‌ துண்டு கட்டிக்கொண்டு 
இராணுவ அணி வகுப்பில்‌ பங்கேற்றதுடன்‌ துப்பாக்கிகளையும்‌ எடுக்க 
மறுத்தனர்‌. இவ்வாறு பல்வேறு முனைகளிலும்‌ மகீழ்ச்சியற்றிருந்த 
சிப்பாய்கள்‌ திப்புவின்‌ மகன்களின்‌ தலைமையில்‌ கோட்டையில்‌ 1806 
ஆண்டு ஜுலைத்‌ தீங்கள்‌ 10-ஆம்‌ நாள்‌ புரட்சியில்‌ இறங்கினர்‌. இரவு 
முழுவதும்‌ திட்டமிட்டு திடீர்‌ என புறப்பட்ட இந்தியச்‌ சிப்பாய்கள்‌ 
ஐரோப்பியக்‌ காவலர்களைக்‌ கொன்று குவித்தனர்‌. இத்துடன்‌ ஐரோப்பிய 
அதிகாரிகளின்‌ குடியிருப்புப்பகுதிகளையும்‌ தாக்கி அழித்ததுடன்‌ 
ஐரோப்பிய சிப்பாய்கள்‌ மட்டுமே இருந்த 67-வது படைப்பிரிவையும்‌ 
சூழ்ந்து கொண்டு தாக்கினர்‌. அப்படைப்பிரிவில்‌ பணி செய்த பாதிக்கும்‌ 
மேலான ஐரோப்பியச்‌ சிப்பாய்கள்‌ செத்து மடிந்தனர்‌. அதிகாரிகளின்‌ 
வீடுகளிலும்‌ குண்டு மழையைப்‌ பெய்ய விட்டனர்‌. ஓடி ஒழிந்த 
அதிகாரிகளையும்‌ சுட்டூப்‌ பொசுக்கினர்‌. கோட்டையையும்‌, 
கொத்தளங்களையும்‌ பிடித்தனர்‌. கோட்டை முழுவதும்‌ இந்தியச்‌ 
சிப்பாய்களின்‌ கட்டுப்பாட்டின்‌ கீழ்‌ வந்தது. 1806-ஆம்‌ ஆண்டு காலை 
11 மணி வரை ஓழ்நிலை நீடித்தது. . . கோட்டையில்‌ ஆங்கிலேயர்‌ கொடி 
இறக்கப்பட்டு தீப்புவின்‌ புலிக்கொடி பறக்கவிடப்பட்டது. 


ஆனால்‌ கோட்டைக்கு வெளியில்‌ இருந்த ,, மேஜர்‌ கூட்ஸ்‌... 
என்பவர்‌ இராணிப்பேட்டையில்‌ இருந்த குதிரைப்படைக்கு தகவல்‌ 
அனுப்பினார்‌. அப்படை சுமார்‌ 11 மணிக்கு வேலூர்‌ வந்தடைந்தது 


ol 


துப்பாக்கிகளையும்‌ பீரங்கிகளையும்‌ உபயோகப்படுத்தி இந்தியச்‌ 
சிப்பாய்களால்‌ அடைக்கப்பட்ட கோட்டையின்‌ கதவுகளைத்‌ திறந்தனர்‌. 
புரட்சி செய்த 850 இந்திய வீரர்களைச்‌ சுட்டுக்‌ கொன்றனர்‌. GOO 
வீரர்களைச்‌ சிறைப்பிடித்து திருச்சிராப்பள்ளிக்குக்‌ கைதிகளாக 
அனுப்பினர்‌. 17 இந்திய அலுவலர்களைப்‌ பிடித்து கோட்டையின்‌ மேற்குப்‌ 
பகுதிக்குக்‌ கொண்டூ சென்று தூக்கிலிட்டும்‌ துப்பாக்கியால்‌ சுட்டும்‌ 
கொன்றனர்‌. சிப்பாய்களின்‌ சில மணி நேரப்‌ புரட்சி அடக்கப்பட்டது. 


இப்புரட்சியை முறியடித்த உடன்‌ உண்மைநீலையைக்‌ கண்டறிய 
மேஜர்‌ ஜெனரல்‌ பேட்டர்‌ தலைமையில்‌ ஆறு உறுப்பினர்களைக்‌ 
கொண்ட விசாரணைக்‌ குழு 12-7-1806ல்‌ அமைக்கப்பட்டது. இக்குழு 
சம்மந்தப்பட்ட அனைவரிடமும்‌ விசாரணை நடத்தி தனது அறிக்கையை 
9-8-1806 அன்று அரசுக்கு அளித்தது. இந்தியர்களின்‌ மத 
உணர்வுகளைப்‌ புண்படுத்தியதாலும்‌ தீப்புவின்‌ மகன்களின்‌ ஆட்சியை 
மீண்டும்‌ ஏற்படுத்த வேண்டும்‌ என்ற எண்ணத்தாலும்‌ புரட்சி ஏற்பட்டதாக 
அவ்வறிக்கை சுட்டிக்‌ காட்டியது. 


கலகத்தில்‌ ஈடுபட்ட சிப்பாய்களுக்கு மரண தண்டணை 
விதிக்கப்பட்டது. அன்று பணிக்கு வராத இந்தியச்‌ சிப்பாய்களும்‌, 
அலுவலர்களும்‌ பணியில்‌ இருந்து நீக்கப்பட்டனர்‌. வேலூர்‌ 
கோட்டையில்‌ சிறைவைக்கப்பட்டிருந்த திப்புவின்‌ உறவினர்‌ 
அணைவரும்‌ கல்கத்தா சிறைக்கு மாற்றப்பட்டனர்‌. கம்பெனிப்படையின்‌ 
வெற்றிக்குப்‌ பாடுபட்ட ஆங்கிலேயச சிப்பாய்களுக்கும்‌ 
அலுவலர்களுக்கும்‌ விருதுகளும்‌, பரிசுகளும்‌, பதவி உயர்வும்‌ 
வழங்கப்பட்டது. மொத்தத்தில்‌ இந்தியத்‌ தரப்பில்‌ 3000த்துக்கு 
மேற்பட்டவர்கள்‌ இப்புரட்சிக்காகத்‌ தங்கள்‌ இன்னுயிரை ஈந்தனர்‌. 
இவ்வாறு வேலூர்‌ சிப்பாய்ப்‌ புரட்சி ஒரே நாளில்‌ சில மணி நேரமே 
நடைபெற்றாலும்‌ பின்னாலில்‌ ஏற்பட்ட சுதந்தீர வேட்கைக்கு அது 
வழிகாட்டியது என்றே சொல்லலாம்‌. இன்றைக்கும்‌ இந்தீயத்‌ திருநாட்டின்‌ 
பாதுகாப்புப்‌ படைகளின்‌ பல்வேறு பிரிவுகளிலும்‌ இம்மாவட்டத்தின்‌ 
இராணுவ வீரர்களும்‌ அலுவலர்களும்‌ சிறப்புறப்‌ பணி செய்து 
இம்மாவட்டத்தின்‌ சிப்பாய்களின்‌ வரலாற்றுக்குப்‌ பெறுமைச்‌ சேர்த்து 
வருவது இங்கு பெறுமிதத்துடன்‌ நீனைவு கூறத்தக்க ஒன்றாகும்‌. 


வேலூர்‌ மாவட்டத்தின்‌ ௬ருக்கமான வரலாறு 


இன்றைய வேலூர்‌ மாவட்டம்‌ கி.பி. 1801-ம்‌ ஆண்டு 
ஏற்படுத்தப்பட்ட மாவட்டமாகும்‌. இம்மாவட்டம்‌ இன்றைக்குச்‌ சுமார்‌ ஒரு 
லட்சம்‌ ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்றினைத்‌ தன்னகத்தே 
கொண்டது. சற்றே மேலோட்டமாக இம்மாவட்டத்தீன்‌ வரலாற்றுப்‌ 
போக்கினை நோக்குவோம்‌. வேலூர்‌ மாவட்டத்தில்‌ உள்ள அரக்கோணம்‌ 
வட்டத்தில்‌ தொல்லியல்‌ ஆய்வாளர்களால்‌ பழைய கற்காலக்‌ கருவிகள்‌ 
பல கண்டெடுக்கப்பட்டூள்ளது. எனவே இங்கு ஒரு லட்சம்‌ 
ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன்‌ வாழ்ந்தான்‌ என்‌ 
உறுதிப்படூத்தப்பட்டூுள்ளது. பழைய கற்காலத்தீனைத்‌ தொடர்ந்து வந்த 
புதிய கற்கால மனிதன்‌ இம்மாவட்டத்தில்‌ வாழ்தற்கான ஆதாரமாக 
அமிர்தி காட்டுப்‌ பகுதிகளிலும்‌, பைரவநாத மலை, ஜவ்வாது மலை, 
புலிமேடு, எசையனூர்‌ ஆகிய இடங்களிலிருந்து புதிய கற்காலக்‌ 
கருவிகளும்‌ அவர்கள்‌ பயன்படுத்தீய கையால்‌ செய்யப்பட்டப்‌ பானை 
ஓடுகளும்‌ கண்டெடுக்கப்பட்டூள்ளது. இம்மாவட்டத்தின்‌ புதிய கற்கால 
மனிதனின்‌ வரலாறு சுமார்‌ 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும்‌ 
இம்மாவட்டத்தில்‌ வாழ்ந்த புதிய கற்கால மனிதனின்‌ வாழ்க்கை 
முறைகளை நாம்‌ நன்கு அறிந்துகொள்ள இம்மாவட்டத்தில்‌ அப்புகல்லு 
மற்றும்‌ பையம்பள்ளி ஆகிய இடங்களில்‌ நீகழ்த்தப்பட்ட அகழாய்வுகள்‌ 
நமக்குப்‌ பெரிதும்‌ துணை செய்கின்றன. 


கற்காலங்களைத்‌ தொடர்ந்து தமிழகத்தின்‌ ஏனையப்‌ 
பகுதிகளைப்‌ போன்றே வேலூர்‌ மாவட்டத்திலும்‌ பெருங்கற்காலம்‌ 
என்னும்‌ இரும்புக்காலம்‌ குறிப்பிடத்தக்கதாகும்‌. இப்பண்பாட்டு நாகரீகம்‌ 
இம்மாவட்டத்தில்‌ சற்று ஏறத்தாழ கி.மு. 500 முதல்‌ கி.பி. 300 வரை 
நீலவியது. இப்பண்பாட்டூக்‌ கால மனிதர்கள்‌ இம்மாவட்டத்தில்‌ புலிமேடு, 
அப்புக்கல்லு, MBM, கரிவேடு, நத்தம்‌, திருப்பத்தூர்‌, பைரவநாதமலை, 
அரியூர்‌, காவனூர்‌, திருமணி, மலையாம்பட்டு, கல்லேரிமலை, 
அதிணாவூர்‌, கரிக்கந்தாங்ல்‌, நத்தம்‌ புதூர்‌, வேப்பூர்‌, ரங்க சமுத்திரம்‌ 
மற்றும்‌ நூற்றுக்கும்‌ மேற்பட்ட இடங்களில்‌ வாழ்ந்ததற்கான 
தடயங்களும்‌, பண்பாட்டூ எச்சங்களும்‌ கிடைத்துள்ளன. கி.பி. 3-ஆம்‌ 


53 


நூற்றாண்டு முதல்‌ கி.பி. 6-ஆம்‌ நூற்றாண்டு வரை இம்மாவட்டத்தில்‌ 
வரலாற்றுத்‌ தடயங்கள்‌ ஏதும்‌ அறிய இயலாத இருண்ட காலமாகும்‌. 


இம்மாவட்டத்தீன்‌ வரலாற்றில்‌ கி.பி. 6-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
பல்லவர்‌ ஆட்சியுடன்‌ புதிய ஒளி வெள்ளம்‌ பாய்ந்தது. பல்லவர்களின்‌ 
எழுச்சி மிக்க ஆட்சி வேலூர்‌ மாவட்டத்தில்‌ கி.பி. 6-ஆம்‌ நூற்றாண்டு 
முதல்‌ கி.பி. 9-ஆம்‌ நூற்றாண்டு வரை நிலவியது. சுமார்‌ முன்னூறு 
ஆண்டுகள்‌ நிலவியது. பல்லவர்‌ ஆட்சியில்‌ வேலூர்‌ மாவட்டம்‌ 
தொண்டை மண்டலத்தின்‌ அருவா நாடு எனவும்‌ அருவா வடதலை நாடூ 
எனவும்‌ வழங்கப்பட்டது. பல்லவர்களின்‌ பெறுமையை வேலூர்‌ 
மாவட்டத்தில்‌ பறைசாற்றும்‌ திருப்பான்‌ மலை குடையவறை 
மகேந்திரவாடி குடைவறைக்‌ கோயில்‌ அருமாமலை குகை ஓவியம்‌, 
உதயேந்தீரம்‌ கோயில்‌ ஆகியவை இன்றும்‌ நின்று நிலவுகின்றன. 
இவைகளேயன்றி அம்மன்னர்கள்‌ வெட்டிய பல்வேறு கல்வெட்டுகளும்‌ 
வெளியிட்ட காசுகளும்‌, செப்பேடுகளும்‌ வரலாற்று அறிஞர்களால்‌ 
வெளிக்கொணரப்பட்டூள்ளன. மாமண்டூருக்குப்‌ பாலாற்றில்‌ இருந்து 
வாய்க்கால்‌ வெட்டப்பட்டது. காவேரிப்பாக்கம்‌ ஏரி பல்லவர்களால்‌ 
வெட்டப்பட்டதாகும்‌. 


பல்லவர்‌ ஆட்சியினைத்‌ தொடர்ந்து வேலூர்‌ மாவட்டம்‌ 
சோழர்களின்‌ ஆட்சிக்கு உட்பட்டது. சோழர்கள்‌ காலத்தில்‌ வேலூர்‌ 
மாவட்டம்‌ செயங்கொண்டச்‌ சோழ மண்டலம்‌ என்ற மண்டலத்தீல்‌ 
அடங்கி இருந்தது. கீ.பி. 9-ஆம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்பகுதீ முதல்‌ கி.பி. 
13-ஆம்‌ நூற்றாண்டூ வரை இப்பகுதியில்‌ சோழர்களின்‌ ஆட்சி நீலவியது. 
பெரும்பாலான சோழர்கள்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ வேலூர்‌ மாவட்டம்‌ சோழப்‌ 
பேரரசின்‌ வட எல்லையாக அமைந்தீருந்ததால்‌ பேரரசின்‌ போர்‌ முறை 
உட்பட முடிவுகளை மேற்கொள்ளும்‌ ஒரு அரசப்‌ பிரதீநீதீ இப்பகுதியில்‌ 
இருந்து கொண்டே இருந்திருக்க வேண்டூம்‌. சோழர்களின்‌ ஆட்சியில்‌ 
இம்மாவட்டத்தில்‌ கழனிப்பாக்கம்‌, மேல்பாடி. திருவலம்‌, தீருப்பாற்கடல்‌, 
களத்தூர்‌, காவேரிப்பாக்கம்‌, ஒழுகூர்‌, வளையாத்தூர்‌, குடிமல்லூர்‌, 
தேவதானம்‌, சோழவரம்‌, எசையனூர்‌, சக்கரமல்லூர்‌, வேப்பூர்‌, 
திருமால்பூர்‌ ஆகிய ஊர்களில்‌ சோழ மன்னர்களால்‌ கோயில்கள்‌ 
கட்டப்பட்டன. கல்வெட்டுகள்‌ வெட்டப்பட்டன. பராந்தகச்‌ சோழன்‌ 
காலத்தீல்‌ இம்மன்னன்‌ காலத்தில்‌ வேலூர்‌ மாவட்டத்தின்‌ பல்வேறு 
பகுதிகளில்‌ ஏரிகள்‌, தூம்புகள்‌ பாசனக்‌ குளங்கள்‌ ஏற்படுத்தப்பட்டன. 


54 


இம்மன்னன்‌ காலத்தில்‌ தீருப்பாற்கடல்‌ என்ற ஊரில உள்ள 
கரபுரீஸ்வரர்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ சோழர்களின்‌ ஆட்சியில்‌ இருந்த 
வாரியங்களைப்‌ பற்றியும்‌ அவற்றின்‌ பணிகளைப்‌ பற்றியும்‌ 
குறிப்பிடுகின்றன. சோழப்‌ பேரரசின்‌ ஆட்சி வேலூர்‌ மாவட்டத்தில்‌ கி.பி. 
1279 வரை நீடித்தது. பல்லவர்‌ மற்றும்‌ சோழர்களின்‌ காலத்தில்‌ 
இப்பகுதியில்‌ இராட்டிரகூட மன்னர்கள்‌ மற்றும்‌ சாளுக்கியர்‌ 
கல்வெட்டுகளும்‌ உள்ளது குறிப்பிடத்தக்கது. 

சோழர்களின்‌ ஆட்சியை அடூத்து வேலூர்‌ மாவட்டம்‌ கி.பி. 13 
மற்றும்‌ 14-ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ சம்புவராயர்களின்‌ ஆட்சிக்கு 
உட்பட்டது. சம்புவராயர்களின்‌ ஆட்சியில்‌ இப்பகுதி படைவீடு ராஜ்ஜியம்‌ 
என வழங்கப்பட்டது. இம்மன்னர்களின்‌ ஆட்சி கி.பி. 1363 வரை 
நீலவியது. இம்மன்னர்கள்‌ இப்பகுதியில்‌ கலை பண்பாட்டு 
வளர்ச்சிக்கும்‌, நீர்ப்பாசனம்‌ மற்றும்‌ வேளாண்‌ பணிகளுக்கும்‌ பல்வேறு 
நற்செயல்களைச்‌ செய்தனர்‌. வேப்பூர்‌ வசிஸ்மீர்வரர்‌ கோயில்‌, குட்டியம்‌ 
சிவன்‌ கோயில்‌. வண்ணான்‌ குளம்‌, சிவன்‌ கோயில்‌, படைவீட்டில்‌ உள்ள 
அம்மையப்ப ஈஸ்வரமுடைய நாயனார்‌ கோயில்‌ குற்பொழுது 
இக்கோயில்‌ படைவீட்டில்‌ இருந்து பிரித்து கொண்டூ வந்து ஆரணியில்‌ 
கட்டப்பட்டுள்ளது) படைவீடு வேணுகோபால சாமி கோயில்‌, 
ரேணுகாம்பாள்‌ கோயில்‌, படைவீடு சிவன்‌ கோயில்‌, குடிமல்லூர்‌ 
பூமிநாத ஈஸ்வரன்‌ கோயில்‌ ஆகீய கோயில்கள்‌ வேலூர்‌ மாவட்டத்தில்‌ 
சம்புவராயர்களால்‌ கட்டப்பட்ட கோயில்களாகும்‌. 


சம்புவராயர்களின்‌ ஆட்சியை அடுத்து வேலூர்‌ மாவட்டம்‌ கி.பி. 
1363-ல்‌ விஜயநகரப்‌ பேரரசின்‌ ஆட்சிக்கு உட்பட்டது. இம்மன்னர்களும்‌ 
வேலூர்‌ மாவட்டத்தில்‌ கோயில்களைக்‌ கட்டினர்‌. பள்ளி காண்டா உத்தர 
ரங்கநாத சுவாமி கோயில்‌ ஜலகண்டீஸ்வரர்‌ கோயில்‌ வேலூர்‌ 
உத்தீரகாமேஸ்வரர்‌ கோயில்‌ ஆரணி, திருப்பாற்கடல்‌ பள்ளிகொண்டா 
ஸ்ரீரங்கநாதரங கோயில்‌ மற்றும்‌ வழித்துணை நாயனார்‌ கோணில்‌ 
விரிஞ்சிபுரம்‌ ஆகிய ஊர்களில்‌ இம்மன்னர்களின்‌ கலைச்‌ சேவையை 
நாம்‌ அறியலாம்‌. விசயநகர ஆட்சியை அடுத்து கி.பி. 14-ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ வேலூர்‌ மாவட்டம்‌ சிறிது காலம்‌ போசாள 
மன்னர்களால்‌ ஆட்சி செய்யப்பட்டது. போசாளர்களால்‌ ஆட்சி 
செய்யப்பட்டாலும்‌ அவர்களின்‌ கல்வெட்டுகளும்‌, கல்வெட்டு 
ஆணைகளும்‌ தமிழில்‌ உள்ளது குறிப்பிடத்தக்கது. 


55 


போசாளர்களை அடுத்து வேலூர்‌ மாவட்டத்தை நாயக்க 
மன்னர்கள்‌ (கீ.பி. 1595 - 1604) ஆட்சி செய்தனர்‌. அவர்களின்‌ 
சின்னபொம்மு நாயக்கன்‌ மற்றும்‌ லிங்கமநாயக்கர்‌ ஆகியோர்‌ 
வேலூரைத தலைநகமாகக்‌ கொண்டு ஆட்சி செய்தனர்‌. சின்ன பொம்மு 
நாயக்கர்‌ காலத்தீல்தான்‌ புகழ்பெற்ற வேலூர்‌ கோட்டை கட்டப்பட்டது. 
இக்கோட்டையும்‌, ஜலகண்டேஸ்வரர்‌ கோயிலில்‌ உள்ள கல்யாண 
மண்டபத்தின்‌ கலையழகும்‌, சிற்பங்களும்‌ நாயக்கர்‌ ஆட்சியின்‌ 
மாட்சிமையை நமக்கு இன்றும்‌ கூறும்‌ சாட்சியங்களாக உள்ளன. 


நாயக்கர்‌ ஆட்சியை அடுத்து வேலூர்‌ மாவட்டம்‌ பீஜப்பூர்‌ 
சுல்தான்களின்‌ ஆட்சிக்கு 1646-6 உடன்பட்டது. கி.பி. 1676-இல்‌ 
சிவாஜியின்‌ ஒன்றுவிட்ட சகோதரரான துக்கோஜி வேலூரைக்‌ 
கைப்பற்றினார்‌. இதனால்‌ 17-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வேலூர்‌ மாவட்டம்‌ 
மராட்டியர்‌ ஆட்சியின்‌ கீழ்வந்தது. கி.பி. 1708-இல்‌ தாவூத்கான்‌ தமது 
தலைநகரைச்‌ செஞ்சியில்‌ இருந்து ஆர்க்காட்டிற்கு மாற்றினான்‌. 
ஆகவே இப்பகுதி 1708 முதல்‌ ஆர்க்காடு நவாப்புகளின்‌ ஆட்சிக்கு 
உட்பட்டப்‌ பகுதியானது. ராபர்ட்கிளைவ்‌ 1751-இல்‌ ஆர்க்காட்டைக்‌ 
கைப்பற்றி ஆர்க்காடு நவாப்புகளின்‌ போர்வையில்‌ கி.பி. 1801 வரை 
ஆங்கில ஆட்சி நடைபெற்றது. கி.பி. 1801-ல்‌ கர்நாடக நவாப்புகளின்‌ முழு 
உரிமையும்‌ ஆங்கிலேயர்களால்‌ பறிக்கப்பட்டு சித்தூர்‌ மாவட்டத்தின்‌ ஒரு 
பகுதியாக வேலூர்‌ மாவட்டம்‌ இருந்து வந்தது. கி.பி. 1911-ல்‌ சித்தூர்‌ 
மாவட்டம்‌ இரண்டாகப்‌ பிரிக்கப்பட்டது. சித்தூர்‌ மாவட்டமும்‌ வடஆர்க்காடு 
மாவட்டமும்‌ இன்றைய வேலூர்‌ மாவட்டமும்‌ உதயமானது. கி.பி. 1801- 
ல்‌ ஸ்ட்ராட்டன்‌ என்பவர்‌ இம்மாவட்டத்தின்‌ முதல்‌ ஆட்சித்தலைவரானார்‌. 

அதன்பிறகு 1928-ல்‌ வடஆர்க்காடு மாவட்டத்தில்‌ இருந்து 
தெலுங்கு பேசும்‌ மக்களைக்‌ கொண்ட கங்குந்தி ஜமீன்‌ பிரிக்கப்பட்டு 
சித்தூர்‌ மாவட்டத்துடன்‌ இணைக்கப்பட்டது. மீண்டும்‌ நீர்வாக வசதிக்காக 
இம்மாவட்டம்‌ 1951-ல்‌ ஒரு மாறுதலைக்‌ கண்டது. 30-9-1989-ல்‌ 
வடஆர்க்காடு மாவட்டம்‌ வட ஆர்க்காடு அம்பேத்கார்‌ மாவட்டம்‌ எனவும்‌ 
கிருவண்ணாமலையைத்‌ தலைமையிடமாகக்‌ கொண்ட 
திருவண்ணாமலை சம்புவராயர்‌ மாவட்டமாகவும்‌ இரண்டாகப்‌ 
பிரிக்கப்பட்டது. 1-7-1997 அன்று மீண்டும்‌ பெயர்‌ மாற்றம்‌ செய்யப்பட்டு 
வேலூர்‌ மாவட்டம்‌ என வழங்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறு வேலூர்‌ 
மாவட்டம்‌ சுமார்‌ ஒரு லட்சம்‌ ஆண்டுகளின்‌ வரலாற்றையும்‌, பண்பாட்டுச்‌ 
சின்னங்களின்‌ எச்சங்களையும்‌ தன்னகத்தேக்‌ கொண்ட மாவட்டமாக 
விளங்கி வருகின்றது. 


— 
* 


oO o NO a P O 19 


ணம்‌ 
2 


11. 


12. 


22. 


56 
துணை நூல்கள்‌ 


Neolithic Cultures of India - K.S. Ramachandran. 

Rock Art of Tamilnadu - Dr. T.S. Sridhar, 1.A.S. 

Excavation at Paiyampalli - S.R. Rao. 

கல்வெட்டுக்‌ காலாண்டிதழ்‌ 7௦ - தமிழ்நாடூ அரசு தொல்லியல்‌ துறை வெளியீடு 
தமிழ்நாட்டுத்‌ தால்லியல்‌ அகழாய்வுகள்‌ - ௬. ராசவேலு, கோ.திருமூர்த்தி 
செங்கம்‌ நடுகற்கள்‌, -முனைவர்‌ இரா. நாகசாமி 

ஓவியப்பாவை - முனைவர்‌ இரா. நாகசாமி 

வேலூர்‌ மாவட்டம்‌ ஒரு கண்ணோட்டம்‌ - தினமணி இணைப்பு 

Padavedu Excavation - Natana. Kasinathan 

தமிழகத்‌ தொல்பழங்காலமும்‌ பூண்டி அகழ்வைப்பகமும்‌ - முனைவர்‌ தி.ஸ்ரீ. 
ஸ்ரீதர்‌, இஆப, 

வேலூர்ப்‌ புரட்சி - பேராசிரியர்‌ முனைவர்‌ ந. சஞ்சீவி 

ஆர்க்காடும்‌ அகழ்வைப்பகமும்‌ - து. துளசிராமன்‌ 

தென்னாட்டுச்‌ சிவாலயங்கள்‌ தொகுதி | 

சம்புவராயர்கள்‌ வரலாறு - பேராசிரியர்கள்‌ தங்கவேல்‌, இல. தியாகராசன்‌ 
வேலூர்‌ சிப்பாய்ப்‌ புரட்சி 200 - ஆம்‌ ஆண்டு நீறைவு விழா மலர்‌ 

இந்தியக்‌ குடியரசு பொன்விழா மலர்‌ - வேலூர்‌ மாவட்டம்‌ 

காப்பலூர்‌ - B. ஈஸ்வரன்‌ 

மேல்பாடி - பூ. கல்பனா 


S.I. Volums 


. தொல்குடிகள்‌ ~ வேளிர்‌, முனைவர்‌ இரா. பூங்குன்றன்‌ 


கல்வெட்டுக்‌ காலாண்டிதழ்‌ 74 - தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை வெளியீடு, 
அவரக்கரை தாழி, மா. கலைவாணன்‌ 
அரக்கோணம்‌ வட்டத்தில்‌ புதிய கல்வெட்டுகள்‌ - முனைவர்‌ ப. வெங்கடேசன்‌, 


ஆவணம்‌ - இதழ்‌ 17. 





முத்துமண்டபம்‌ இலங்கையை ஆண்ட கடைசி 
தமிழ்‌ மன்னன்‌ விக்ரமராஜசிங்கா குடும்பத்தினர்‌ 
கல்லரை 





ஆற்காடு டெல்லி கேட்‌-1751 





பாலமதீ - அழகிய மலைபாதை 





வேலூர்‌ கோட்டையின்‌ கவின்மிகு தோற்றம்‌ - கி.பி. 16-ஆம்‌ நூற்றாண்டு 
வேலூர்‌ 





செம்பு போர்வாள்கள்‌ 
அப்புக்கல்‌ புதையல்‌ - கி.மு. 400 





கஜோரா — மலைகோட்டை 
சத்துவாச்சாரி - வேலூர்‌ 





வள்ளிமலை - முகப்பு தோற்றம்‌ 





பல்லவர்‌ குடைவரைக்‌ கோயில்‌ 
ருப்பான்மலை 
விளாப்பாக்கம்‌ - ஆற்காடூ வட்டம்‌ 


dy 
லை Mayta A 


ஸ்‌ — bau 4 





காவேரிப்பாக்கம்‌ ஏரி 
பல்லவர்‌ காலம்‌ 


° í 
ely d 
ப்ட்‌ 


ROT 
< 


We 


4 





வேலூர்‌ கோட்டை - மதில்‌ சுவர்ப்பகுதி 
கி.பி. 16-ஆம்‌ நூற்றாண்டு 


கங்கர்பாணி, வீரக்கல்‌ 
கி.பி. 9-ஆம்‌ நூற்றாண்டு 
மூங்கப்பட்டூ-குடியாத்தம்‌ வட்டம்‌ 


a. அ ட த்‌ ப பரக அத 
; > yt ர 








t 


me 
ன்‌ 
a 


a 


` 


Jn ate 
rl z 


'EVEILED By 
F RIRISTER OF பிப 


Te 


க 
1: 
ந Taia > 


ey ௪௫ 


UN 
CEMBER 589 


= 


>" ES = 


பல்‌ அவரத tok St 
ee 


க்‌... 
a 
நா, 


4 





1806 - வேலூர்‌ புரட்சியில்‌ நினைவுத்‌ தூண்‌ 














